ஜகத்குரு ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி 
'சங்கராச்சாரிய ஸ்வாமிகளின்‌ 


è 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


முதற்பதிப்பு: நவம்பர்‌, . 1998." 
பின்‌ அட்டை ஓவியம்‌. சில்பி 


விலை ரூ.3 


“தெய்வத்தின்‌ குரல்‌” (வானதி பதிப்பகம்‌) மூன்றாம்‌ பகுதியிலிருந்து தொகுக்கப்‌ 
பட்டது. 
ஆனந்த விகடன்‌, ரன ன ன அ அவை 
757, அண்ணா சாலை, 
சென்னை-600 002. 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஆயுர்வேதம்‌: 


தி உபவேதங்கள்‌ எதற்கு? 


“அத்வைதா, மாயா” என்று சொல்லிக்‌ கொண்டு ஹிந்து 
மதம்‌ நடைமுறை வாழ்க்கையையே கவனிக்காமல்‌, பேடி 
மாதிரி அதிலிருந்து தப்பி ஓடச்‌ சொல்கிறது என்று இதர மதஸ்‌ 
தர்கள்‌ சொல்வதுண்டு. இதைவிடத்‌ தப்பான அபிப்ராயம்‌ 
இருக்க முடியாது. அவர்களுடைய மதங்களையெல்லாமும்விட 
மிக மிக விரிவாகவும்‌ ஆழமாகவும்‌ நடைமுறை வாழ்க்கையின்‌ 
ஸகல அம்சங்களையும்‌ அலசி, அது ஒவ்வொன்றிலும்‌ ஒரு 
ஜீவன்‌ எப்படிப்‌ புகுந்து புறப்பட்டு தீரனாக, ஜயசாலியாக 
வரவேண்டும்‌ என்று விஸ்தாரமாக வழிகாட்டுவது நம்‌ மதம்‌ 
தான்‌. அவதாரத்தின்‌ உச்சியிலேயே ராமனையும்‌ கிருஷ்ணனை 
யும்‌ வைத்துக்‌ கொண்டு இன்றைக்கும்‌ நாம்‌ கொண்டாடுவது 
அவர்களுக்கே (இதர மதஸ்தர்களுக்கே) தெரியும்‌. ராமனும்‌ 
இருஷ்ணனும்‌ நடைமுறை வாழ்க்கையைவிட்டு ஓடவில்லை; 
அதில்‌ பூராப்‌ பூரா ஈடுபட்டு நடத்தினவர்கள்தான்‌ என்றும்‌ 
தெரியும்‌; “இதை விட்டுவிட்டு ஓடிப்போய்‌ மூக்கைப்‌ பிடித்துக்‌ 
கொள்கிறேன்‌” என்று பிடிவாதம்‌ பண்ணின அர்ஜுனனை 
பகவான்‌ இழுத்துப்‌ பிடித்து உட்கார வைத்து, காண்டீபத்தைக்‌ 
கையில்‌ கொடுத்து ம்‌, போடு சண்டை' என்று கீதையில்‌ 
சொன்னதும்‌ தெரியும்‌. ஆனாலும்‌ Criticise பண்ணுகிறார்கள்‌. 
நாமும்‌ கேட்டுக்‌ கொண்டிருக்கிறோம்‌! 


தர்மத்துக்காக, தர்மத்தோடு இங்கே 'தனுர்‌ வேதத்தை 
அப்யஸிக்கும்படி பகவான்‌ அர்ஜுனனைத்‌ தூண்டியிருக்கிறார்‌. 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இப்படித்தான்‌ ஒவ்வொரு உபவேதமும்‌ தர்மார்த்தமாகப்‌ பிர 
யோஜனப்படுத்தப்பட வேண்டியதாகும்‌. 


மற்ற மதங்களில்தான்‌ ஈச்வர ஸம்பந்தமானது என்று 
சிலதை மட்டும்‌ சொல்லிவிட்டு மனுஷ்யனின்‌ ராஜாங்கம்‌, 
வாழ்க்கையம்சங்கள்‌, ராணுவம்‌, வைத்யம்‌ முதலானவற்றைப்‌ 
பற்றி எதுவுமே சொல்லாமல்‌ விட்டுவிட்டதால்‌ நடைமுறையில்‌ 
பெரிய கோளாறு உண்டாகிவிட்டது. நடைமுறை வாழ்க்‌ 
கைக்கு அவசியமான தொழில்‌, சாப்பாடு, ஜாகை, கல்யாணம்‌, 
படிப்பு முதலானவற்றுக்கும்‌ வைத்தியம்‌, ஆட்சிமுறை, யுத்தம்‌ 
முதலானவற்றுக்கும்‌ கலைகளுக்கும்‌ மத ஸம்பந்தமான தர்ம 
ஆதாரம்‌ இல்லாததனாலேயே அந்த மதங்களைச்‌ சேர்ந்தவர்‌ 
கள்‌ இவற்றில்‌ ரொம்பவும்‌ கோளாறாகப்‌ போக இடம்‌ 
ஏற்பட்டுவிட்டது. “ஆத்ம ஸம்பந்தமானது' என்று தனியாகச்‌ 
சிலதை வைத்து விட்டதாலேயே அதற்குப்‌ பெரும்பாலோர்‌ 
போகாமல்‌ நடைமுறை வாழ்க்கையோடு நிற்பதாகவும்‌ இந்த 
நடைமுறையிலும்‌ சாஸ்திர ஒழுங்கு இல்லாததால்‌ மனஸு 
போனபடி செய்ய இடமேற்படுவதாகவுந்தான்‌ ஆகியிருக்றெது. 

லோக வியாபாரத்தில்‌ எல்லாத்‌ துறைகளையும்‌ நெறிப்‌ 


படுத்தித்‌ தரும்‌ நம்‌ மதத்தில்‌ நாலு உபவேதங்களில்‌ முதலாவ 
தாக வருவது ஆயுர்வேதம்‌. 


CC-0. In Public Domain. Digitized fy Muthulakshmi Research Academy 


உபவேதங்கள்‌ ஒவ்வொன்றையும்‌ மூலவேதம்‌ ஒவ்வொன்றி 
லிருந்து வந்ததாகச்‌ சொல்வதுண்டு. இதன்படி முதலாவதான 
ஆயுர்வேதம்‌ ரிக்வேதத்தைச்‌ சேர்ந்தது*. ரிக்‌ வேதத்துக்குப்‌ 
“புஷ்டியைத்‌ தரவல்லது” என்று பொருள்‌ படுவதான “பெளஷ்‌ 
டிகம்‌' என்றே ஒரு பெயர்‌ உள்ளது. இரண்டாவதான தனுர்‌ 
வேதம்‌ :யஜுர்வேதத்தையும்‌, மூன்றாவதான காந்தர்வ வேதம்‌ 
ஸாம வேதத்தையும்‌, நான்காவதான அர்த்த சாஸ்திரம்‌ அதர்வ 
வேதத்தையும்‌ சேர்ந்தவை. 


தனுர்வேதத்தில்‌ அஸ்திரப்‌ பிரயோகம்‌ செய்யும்போது 
வாருணாஸ்த்ரம்‌, ஆக்நேயால்த்ரம்‌, ப்ரஹ்மாஸ்த்ரம்‌ போன்ற 
வற்றை வருணன்‌, அக்னி, பிரம்மா முதலிய அந்தந்த தேவதை 
களுக்குரிய மந்திரத்தோடுதான்‌ விட(எய்ய) வேண்டும்‌. மந்த்ர 
. சக்திதான்‌ இங்கே ஆயுதத்தைவிட முக்யம்‌. இந்த மந்த்ர 
ப்ரயோகங்களை அதர்வ வேதம்தான்‌ கூறுகிறது. ஆகையால்‌ 
தனுர்‌ வேதத்துக்கு அதர்வ ஸம்பந்தமும்‌ இருப்பதாக ஆகிறது. 


ஸங்கதம்‌ ஸாமவேதம்‌ என்றெ மாதிரியே, சிற்பம்‌, கட்டிட 
நிர்மாணம்‌ (Sculpture, Architecture) «Torna, இவற்றை 
அங்கமாகக்‌ கொண்ட வாஸ்து சாஸ்த்ரம்‌ ஆகியவையெல்லாம்‌ 
சேர்ந்து ஒரு உபவேதமென்றும்‌, இது அதர்வ வேதத்துக்கு ஸம்‌ 
பந்தமுடையதென்றும்‌ சுக்லா என்கிறவர்‌, பஞ்சாபைச்‌ 
சேர்ந்தவர்‌, (ஸ்ரீமடம்‌ நடத்திய) இளையாத்தங்குடி ஸதஸில்‌ 
சொன்னார்‌. பிருகு மாதிரியான வேதரிஷிகளே வாஸ்து 
சாஸ்த்ரம்‌ பண்ணியிருப்பதை அவர்‌ காரணம்‌ காட்டி, மற்ற 
எந்த உபவேதத்துக்கும்‌ இப்படி வேதரிஷிகளின்‌ நூல்‌ இல்லை 


* ஆயுர்வேதத்தில்‌ முக்யமான ஒரு சாஸ்திரகர்த்தரான ஸுச்ருதர்‌ இதனை 
அதர்வ வேதத்தைச்‌ சேர்ந்ததாகக்‌ கருதுகிறார்‌. 3 


CC-0. In Public Domain. Digitizéd by Muthulakshmi Research Academy 


என்றும்‌ சொன்னார்‌. 


வாஸ்து சாஸ்திரம்‌ என்பதுதான்‌ எப்படி நகர நிர்மாண 
மும்‌, அதிலுள்ள ஆலயம்‌, அரண்மனை, தனிமனுஷ்யனின்‌ வீடு 
ஆகியவற்றின்‌ நிர்மாணமும்‌ அமைய வேண்டுமென்று சொல்‌ 
வது. வீடு கட்டும்போது மனை முஹூர்த்தம்‌ என்று பண்ணும்‌ 
போது வாஸ்து புருஷனுக்குத்தான்‌ பூஜை பண்ணப்படுகிறது. 
ஓர்‌ ஊர்‌ அல்லது ஆலயம்‌, அரண்மனை, வீடு, மண்டபங்கள்‌, 
சத்திரம்‌, வித்யாசாலை எதுவானாலும்‌ அதை வாஸ்து புருஷன்‌ 
என்று ஒரு நராகாரமாக வர்ணித்து அதில்‌ தலைப்பாகம்‌, 
உடம்பு, கால்‌, கை என்றெல்லாம்‌ அந்தந்தக்‌ கட்டுமானத்‌ 
திலுள்ள ஸன்னிதிகள்‌, மண்டபங்கள்‌, ரூம்கள்‌ முதலியவற்றை 
வர்ணித்திருக்கும்‌. வாஸ்து சாஸ்திரப்‌ பிரகாரம்‌ ஓர்‌ ஊரில்‌ 
கோயில்கள்‌, குடியிருப்புகள்‌, பொது ஸ்தலங்கள்‌ முதலியவை 
அமையாவிட்டாலும்‌, இப்படியே ஒவ்வொரு வீட்டிலும்‌ அதன்‌ 
படி. அறைகள்‌, கூடம்‌, தாழ்வாரம்‌ முதலியவை அமையாவிட்‌ 
டாலும்‌ துர்ப்பிக்ஷம்‌, வியாதி சித்தவிகாரம்‌ முதலியன ஏற்படும்‌ 
என்று சாஸ்திரத்தில்‌ சொல்லியிருக்கிறது. இப்போது நாம்‌ 
வாஸ்து சாஸ்திரப்படி எதுவும்‌ செய்யாமல்‌ இங்கிலீஷ்‌ 
லபாஷனில்‌ Town Planning, காலனி, வீட்டு நிர்மாணம்‌ எல்லாம்‌ 
செய்கிறோம்‌. சாஸ்திரத்தில்‌ சொல்லியிருக்கிற அனர்த்தங்களை 
யும்‌ அனுபவித்து வருகிறோம்‌! 

சிற்பக்கலை, கட்டிடக்‌ கலை எல்லாமே வாஸ்து சாஸ்திரத்‌ 


தில்‌ வந்துவிடுகிறது. 


ஆனாலும்‌ பொதுவான அபிப்ராயத்தில்‌ அர்த்த சாஸ்திரம்‌ 
தான்‌ நான்காவதான உபவேதமாக நினைக்கப்படுகிறது. 


* உபவேதங்களில்‌ _ அர்த்த சாஸ்திரத்துக்குப்‌ பதிலாக ஸ்தாபத்ய-சஸ்த்ர 
: வேதம்‌ என்ற சாஸ்திரத்தைச்‌ சொல்வாருமுண்டு. இது அதர்வ வேதத்தி 
லிருந்து கிளைத்ததாகச்‌ சொல்வர்‌. ஸ்தபதி எனும்‌ கட்டிட, சிற்ப நிர்மாணசு 


ரின்‌ கருவிகளைக்‌ குறித்ததே 'ஸ்தாபத்ய சஸ்த்ர'மாதலால்‌ இதுவே ஸ்ரீ 


பி.என்‌. சுக்லாவின்‌ கூற்றுக்கு அடிப்படை எனத்‌ தோன்றுகிறது. கட்டிடச்‌ 
சிற்பம்‌ மட்டுமின்றி அனைத்துக்‌ கருவிகளையும்‌ பற்றிய Mechanics என்பதே 
பொதுவில்‌ ஸ்தாபத்ய சஸ்த்ர சாஸ்திரமாகக்‌ கொள்ளப்படுகிறது. 


6 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஆயுர்வேதம்‌ என்பது ஆயுஸ்‌ விருத்திக்கு வழி சொல்லும்‌ 
சாஸ்திரம்‌. ஆயுஸ்‌ குறைவது அனேகமாக வியாதியால்தானே? 
ஆகையினால்‌, வியாதி வராமல்‌ தடுக்கவும்‌, வந்தால்‌ குணப்‌ 
படுத்தவும்‌ வழி சொல்லும்‌ வைத்ய சாஸ்திரமே ஆயுர்வேதம்‌ 
எனப்படுகிறது. 


ஆயுர்வேதம்‌ தீர்க்காயுஸோடும்‌, அப்படி இருக்கிறவரையில்‌ 
சரீர ஸெளக்யத்தோடும்‌ . இருக்கும்‌ வழிகளைச்‌ சொல்லும்‌ 
வைத்ய சாஸ்திரமாகும்‌. அதாவது, நம்‌ ஆயுளைத்‌ தீர்க்க 
மாக்கிக்‌ கொள்வதற்கும்‌ சரீரத்துக்கு வரும்‌ வியாதிக்‌ கஷ்டங்‌ 
களைக்‌ குறைத்துக்‌ கொள்வதற்கும்‌ மார்க்கத்தைச்‌ சொல்ல இது 
ஏற்பட்டிருக்கிறது. 


எதற்காக இப்படிச்‌ செய்ய வேண்டும்‌? உடம்பைப்‌ பேணி 
வளர்ப்பானேன்‌? எவ்வளவு பேணிவைத்துக்‌ கொள்ளப்‌ பார்த்‌ 
தாலும்‌ அது நிரந்தரமாயிருக்கப்‌ போவதில்லையே? ஒருநாள்‌ 
அழியத்தானே போகிறது? அழிவது, அழிய வேண்டியது. 
என்ன பண்ணினாலும்‌ அழிவை நிறுத்த முடியாதது, என்றைக்‌ 
குப்‌ போனால்‌ என்ன? ஞானிகளாக இருப்பவர்கள்‌ இந்த 
உடம்பு என்றைக்குப்‌ போனாலென்ன என்றுதானே சொல்‌ 
றார்கள்‌? இது இருக்கிற மட்டும்‌ இந்திரிய இழுப்புத்தான்‌, 
கர்மாவில்‌ நுழைப்புத்தானென்பதால்‌ இது போகாதா என்றே 
காத்துக்‌ கொண்டிருந்தவர்களாகத்தானே மஹான்கள்‌ இருந்தி 
ருக்கிறார்கள்‌? 

அது இருக்கட்டும்‌, மஹான்களின்‌ கதையும்‌, நிறுத்தி வைக்க 
முடியாமல்‌ சாவு ஒன்று இருக்கும்போது சரீர ரக்ஷ்ணை எதற்கு 
என்று நாம்‌ “இன்டெலக்சுவலாக'க்‌ கேட்பதும்‌ இருக்கட்டும்‌. 
நடைமுறையில்‌ என்ன செய்கிறோம்‌? மஹான்களின்‌ வைராக்ய" 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


உணர்ச்சியும்‌, நம்‌ “இன்டெலெக்ட்டு'மா கைகொடுக்கின்றன? 
நம்முடைய ஸாமானிய உணர்ச்சியின்படிதானே செய்கிறோம்‌; 
அப்போது என்ன நினைக்கிறோம்‌? தேஹத்துக்குக்‌ கொஞ்சம்‌ 
அலெளக்யமென்றால்கூட அதைத்தானே பெரிதாக நினைத்து 
"ஐயோ, அப்பா' என்கிறோம்‌? லக்ஷ ரூபாய்‌ லாட்டரி விழுந்த 
ஸந்தோஷத்தைக்கூட ஒரு வயிற்று வலியோ, ஜலதோஷமோ 
விரட்டிவிடுதிறதே! 


இந்த வியாதியைத்தானே அந்த வரவைவிடப்‌ பெரிசாக 
நினைக்கிறோம்‌? உடம்பெல்லாம்‌ அழுகி, ஜீவனோபாயமே 
யில்லாமல்‌ தெருவிலே நாற்றமடித்துக்‌ ASAD ஒரு குஷ்ட 
ரோகிகூட, 'போகாதா இந்த உயிர்‌?' என்று புலம்பிக்‌ கொண்டி 
ருந்தாலும்‌, அந்தப்‌ பக்கம்‌ ஏதாவது ஒரு லாரி, பஸ்‌ ஏதாவது 
ஒரமாக வந்துவிட்டால்‌, 'நல்லது; அரைபட்டுச்‌ சாவோம்‌' 
என்று கிடக்கிறானா? எப்படியோ சரீரத்தைப்‌ பூமியோடு 
தேய்த்துக்‌ கொண்டாவது அந்தண்டைதானே புரள்கிறான்‌? 
தேஹாத்ம புத்தி என்பது அவ்வளவு ஆழமாக நமக்குள்‌ ஊறி 
யிருக்கிறது. தொண்ணூறு தொண்ணூற்றைந்து வயஸு ஆகி 
நடைப்பிணமாகக்‌ கிடக்கிறபோதும்‌ மருந்து சாப்பிட்டு 
மரணத்தை ஓத்திப்‌ போடப்‌ பார்க்க வேண்டும்‌, ஆயுஸை 
விருத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும்‌ என்றுதான்‌ தோன்று 
றது. 


இது தன்‌ சரீரத்தை ரக்ஷித்துக்‌ கொள்வது. இன்னொன்று 
இருக்கிறது. நமக்கு , ரொம்பவும்‌ பிரியமாக பதி அல்லது 
பத்தினி, புத்ரர்கள்‌ இருந்தால்‌, நாம்‌ போனாலும்‌ நமக்கு 
வண்டியவர்களான அவர்கள்‌ தீர்க்காயுஸுடன்‌ இருக்கவேண்‌ 
டுமென்று ஆசைப்படுகிறோம்‌. “நம்‌ கண்முன்‌ அவர்கள்‌ 
போகப்படாது' என்று வேண்டிக்கொள்கிறோம்‌. அவர்களுக்கு 
உடம்புக்கு வந்துவிட்டால்‌ ராக்கண்‌ முழித்து, ~ எத்தனை 
,_ வைத்யம்‌ முடியுமோ அத்தனையும்‌ பார்த்து, அதற்காக என்ன 
செலவானாலும்‌ செய்கிறோம்‌. பாபர்‌ அல்லாவுக்கு வேண்டிக்‌ 

. கொண்டு தன்‌ உயிரைக்‌ கொடுத்தே ஹுமாயூனை சாவிலிருந்து 
மீட்டார்‌ என்று படித்திருப்பீர்கள்‌. $ 


இப்படியாகத்‌ தன்னுடையவும்‌, தனக்கு வேண்டியவர்களு 


-டையவுமான சரீரத்தை ரக்ஷிப்பதும்‌, 
~CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஆயுஸை நீடித்துக்‌: 


காப்பாற்றிக்‌ கொள்ள முயல்வதும்‌ ஸகல பிராணிகளுக்கும்‌ 
ஆழமாக வேரோடிப்போன இயற்கையாயிருக்கிறது. மனுஷ்‌ 
யன்‌ மட்டுமல்ல; எந்தப்‌ பிராணியுமே, ஒரு சின்னப்‌ புழுவும்‌ 
எறும்புங்கூட ஜீவனை ரக்ஷித்து வைத்துக்‌ கொள்ள எந்தப்‌ 
பாடும்‌ படத்‌ தயாராயிருக்கிறது. 


இயற்கையை முறித்துக்‌ கொண்டுபோய்‌ இசகுபிசகாக்கிக்‌ 
கொள்ளாமல்‌, இயற்கையை அனுஸரித்தே போய்‌ அதை 
ஆத்மாவின்‌ வழிக்குக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக வளைத்துக்‌ 
கொள்வதுதானே நம்‌ ஆன்றோர்கள்‌ நமக்குத்‌ தந்துள்ள ஏற்‌ 
பாடு? கல்யாணம்‌, குழந்தை குட்டி பெறுவது, உத்யோகம்‌ 
எல்லாவற்றையும்‌ இயற்கை, நடைமுறை என்ற இரண்டுக்காக 
வும்‌ ஒப்புக்கொண்டு இவற்றையும்‌ சாஸ்திரோக்தமாகப்‌ பண்‌ 
ணிப்‌ பக்குவமாக்குவதுதானே அவர்கள்‌ வகுத்துள்ள வழி? 
இதற்கேற்பவே வியாதிகளைப்‌ போக்கிக்கொண்டு தீர்க்காயுஸு 
டன்‌ வாழ்வதற்கான ஆயுர்வேதத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. 


வைத்தியத்திலும்‌ 


ஆன்மிக லக்ஷ்யம்‌ 


இது மட்டுமில்லை. இதுதான்‌ முக்யமாக மேல்‌ பார்வைக்‌ 
குத்‌ தெரிந்தாலும்‌ உள்ளுக்குள்ளே இதிலும்‌ பாரமார்த்திகமான 
லக்ஷ்யத்தில்‌ சேர்க்கிற ஒரு நோக்கம்‌ இருக்கிறது. 


எவ்வளவோ பாபம்‌ பண்ணித்தான்‌ இந்த ஜன்மாவை 
அடைந்து அலையாக அலைந்துகொண்டு, சாச்வத ஸெளக்யத்‌ 
தைத்‌ தெரிந்து கொள்ளாமல்‌ உழன்று கொண்டிருக்கிறோம்‌. 
இப்போதாவது புண்யங்களைப்‌ பண்ணிப்‌ பண்ணிப்‌ பாபத்‌ 
தைக்‌ கரைக்க ஆரம்பிக்க வேண்டாமா? புண்ய கார்யங்களை, 
அனேக தர்மங்களைப்‌ பண்ணியாக வேண்டும்‌. அவற்றை இந்த 
உடம்பு இருக்கும்பொழுதுதான்‌ செய்ய முடியும்‌. சரீரம்‌ இருந்‌ 
தால்தான்‌ பலவித பரோபகாரப்‌ பணிகளைச்‌ செய்ய முடியும்‌. 

CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இருந்தால்‌ மட்டும்‌ போதாது. பலமுள்ளதாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ பிறருக்காக நிறைய . 'ச்ரம தான்‌” 
பண்ணிப்‌ பாபத்தைக்‌ கரைத்துக்‌ கொள்ள முடியும்‌. கர்மாவைக்‌ 
கழிப்பதற்காக இடுப்பொடிய யாகம்‌ பண்ணுவது, அல்லது 
நவாவரண பூஜை பண்ணுவது, நடந்தே திருப்பதி மலை 
ஏறுவது, நூற்றியெட்டு, ஆயிரத்தெட்டு பிரதக்ஷிணம்‌, கிரிப்‌ 
பிரதக்ஷிணம்‌ செய்வது, பத்மாஸனத்தில்‌ கூனாமல்‌ குறுகாமல்‌ 
உட்கார்ந்து கொண்டு பிராணாயாமம்‌ செய்வது, தியானம்‌ 
செய்வது என்றால்‌ இதற்கெல்லாம்‌ வியாதியும்‌ வீக்கையும்‌ 
இல்லாத சரீரமிருந்தால்தானே முடியும்‌? நாம்‌ நோயும்‌ நொடியு 
மாயிருந்தால்‌ பிறத்தியாருக்கு வேறு எத்தனை கவலை? 
அவர்களை மெனக்கிட வைத்து எவ்வளவு சிரமம்‌ கொடுக்கி 
றோம்‌? 


நமக்கு தேஹ உபாதையிருக்கிறபோது ஈச்வர த்யானம்‌ 
எப்படி ஒருமுகப்பட்டுப்‌ பண்ணுவது? ஜ்வரம்‌, பல்வலி என்று 
வந்தால்‌ எப்படிப்‌ பூஜை பண்ணுவது? 


சாரத்தில்‌ சக்தி இல்லாவிட்டால்‌, “சார்தாம்‌” என்று 
ஒவ்வொரு திக்கின்‌ கோடியிலும்‌ ஒரு க்ஷேத்ரமாக ஏகப்பட்ட 
புண்ய ஸ்தலங்களையும்‌ புண்ய நதிகளையும்‌ கொண்ட இந்த 
தேசத்தில்‌ எப்படி. க்ஷேத்ராடன தீர்த்தாடனங்கள்‌ செய்வது? 
உடம்பிலே வலி அசக்தமென்றால்‌ ஜபம்‌ செய்ய முடியுமா? 
யோகம்‌ முடியுமா? நிஷ்டை எங்கே? ஞானம்‌ எங்கே? 


இப்படியாக, பரமாத்ம ஸ்மரணைக்காகவே சரீரத்துக்கு 
வியாதி வராமல்‌ Preventive-ஆகவும்‌, வியாதி வந்தால்‌ ஸ்வஸ்தப்‌ 
படுத்திக்‌ கொள்வதற்காகவும்‌ மருந்துகளையும்‌ பத்யங்களையும்‌ 
ஆஹார விஹார முறைகளையும்‌ மற்ற ஸுகாதார விதிகளை 
யும்‌ சொல்லிக்‌ கொடுப்பதற்கு ஒரு சாஸ்திரம்‌ தேவைப்படத்‌ 
தான்‌ செய்கிறது. அதுதான்‌ ஆயுர்வேதம்‌. தர்ம சாஸ்திர 
விதிகளின்படி ஒருத்தன்‌ சுத்தமான வாழ்க்கை நடத்திவிட்‌ 
டாலே Preventive; எந்த வியாதியும்‌ வராது. ஆனாலும்‌ வைத்ய 
சாஸ்த்ரமும்‌ இதில்‌ கொஞ்சம்‌ செய்ய வேண்டியதாயிருக்கிறது. 


வியாதியின்‌ கஷ்டம்‌ தீர்கிறது மட்டும்‌ போதாது. வியாதி 
CC-0. In Public Domain. Digitized By Muthulakshmi Research Academy 


யில்லாமல்‌ தீர்க்க ஆய்ளுடனும்‌ இருக்க வேண்டும்‌. அதற்கு 
இந்த வைத்ய முறை வழி காட்டுகிறது என்பதால்தான்‌ இதற்கு 
“அயுர்வேதம்‌' என்று பெயர்‌. “எப்படியும்‌ முடியப்போகிற 
ஆயுஸை எதற்கு விருத்தி பண்ணிக்‌ கொள்ள யத்தனம்‌ பண்ண 
வேண்டும்‌?” என்றால்‌ இதற்கும்‌ காரணம்‌ சொன்னேன்‌. 
உடம்பை வைத்துக்கொண்டுதான்‌ புண்யம்‌ பண்ணிப்‌ பாபத்‌ 
தைப்‌ போக்கிக்கணும்‌, தர்ம அனுஷ்டானம்‌ பண்ணிக்‌ கர்ம 
சேஷத்தைக்‌ கழிச்சுக்கணும்‌ என்று சொன்னேன்‌. இப்போது 
நமக்கு வாய்த்திருக்கிற இந்த உடம்பு நசக்கிறதற்கு முந்தியே 
அப்படி, 'இருவினை யொப்பு, மல பரிபாகம்‌” என்று (சைவ 
ஸித்தாந்திகள்‌) சொல்கிறபடி. கர்மாவை ஈடுகட்டி மும்மலங்‌ 
swak அகற்றிக்‌ கொள்ள வேண்டும்‌. 


“ஏன்‌ இந்த உடம்பு உள்ள போதே இன்னொரு ஜன்மா 
எடுத்து இன்னொரு உடம்பு வந்தால்‌ அதை வைத்துக்கொண்டு 
தான்‌ பண்ணுவோமே என்றால்‌, அடுத்த ஜன்மாவில்‌ வருகிற 
உடம்பு எப்படிப்பட்டதாயிருக்குமோ? “இப்பிறவி தப்பிடில்‌ 
எப்பிறவி வாய்த்திடுமோ?' என்று மஹான்களே சுதறியிருக்கி 
றார்களே? புண்ய கர்மாக்களைச்‌ செய்ய எல்லா ஸெளகரியமும்‌ 
பெற்றுள்ள மனுஷ்ய சரீரமாகத்தான்‌ அடுத்த ஜன்மாவில்‌ 
வாய்க்கும்‌ என்று எப்படிச்‌ சொல்ல முடியும்‌? மனுஷ்யப்‌ 
பிறவியே லபித்தாலும்‌ ஸத்கர்மா பண்ணுவதற்கு இப்போதிருக்‌ 
இற சக்தியும்‌ புத்தியும்‌ ஸெளகர்யமும்‌ ஸந்தர்ப்பமும்‌, 
Surrounding-1b அப்போது இருக்கும்‌ என்று எப்படி எதிர்பார்க்க 
லாம்‌? இப்போது கர்மபூமியான இந்த தேசத்தில்‌ பிறந்து, 
இத்தனை சாஸ்திரம்‌, ஷேத்திரம்‌, ஸ்தோத்திரம்‌ அனேக 
ஸாதனா மார்க்கங்கள்‌, ஆசார்யன்‌, மஹான்களின்‌ உதாரணம்‌ 
எல்லாம்‌ இடைத்‌திருக்கற மாதிரியே மறுபடியும்‌ கிடைக்கும்‌ 
என்று சொல்ல முடியுமா? ஆனபடியால்‌ இந்த ஜன்மத்‌ 
இலேயே, இப்போது வாய்த்திருக்றெ இந்த தேஹத்தை 
வைத்துக்‌ கொண்டே இத்த சுத்தியைப்‌ பெற்று ஜீவன்‌ முக்தியை 
அடையப்‌ பிரயத்னம்‌ பண்ண வேண்டும்‌! 


k அணுவால்‌ ஏற்படும்‌ ஆணவ மலம்‌, கர்மாவால்‌ ஏற்படும்‌ கார்மிக 
மலம்‌, பேதப்பார்வையால்‌ ஏற்படும்‌ மாயாமலம்‌ என்று மூன்று வகை சைவ , 
ஸித்தாந்தத்தில்‌ கூறப்படுகிறது. 


11 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


சக்நோதறைவ ய:ஸோடும்‌ ப்ராக்‌-சரீர-விமோக்ஷ்ணாத்‌ 1 
காம-க்ரோதோத்பவம்‌ வேகம்‌ ஸ யுக்த: ஸ ஸு நர: [| 
(கதை 5.23) 


என்றே பகவானும்‌ (கீதையில்‌) சொல்லியிருக்கிறார்‌ “சக்நோதி 
இஹைவ' என்று ஆரம்பிக்கிறார்‌. 'இஹ gu’ என்பதே 
'இஹைவ' என்றாகியிருக்கிறது. 'இஹ gas’ என்றால்‌ “இங்கே 
இருக்கிறபோதே' என்று அர்த்தம்‌. அப்புறம்‌ “ப்ராக்‌-சரீர- 
விமோக்ஷணாத்‌' என்கிறாரே, அதற்கு “இந்த உடம்பு போவ 
தற்கு முன்னாடியே” என்று அர்த்தம்‌. “இங்கேயே, இந்த உடம்பு 
போகிறதற்கு முந்தியே' எவன்‌ காம-க்ரோதங்களால்‌ உண்டா 
கும்‌ சலனத்தைத்‌ தாங்குவதற்கு, அதாவது அதுகளால்‌ தான்‌ 
பாதிக்கப்படாமல்‌ அவற்றை அடக்கி ஆள்வதற்கு வலியவனாக 
ஆகிறானோ, அவன்தான்‌ யோக ஸித்தி பெற்றவன்‌; அவன்‌ 
தான்‌ நிஜஸுகத்தைக்‌ கண்டவன்‌' என்ற கருத்தையே இந்த 
ச்லோகத்தில்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


காமமும்‌ க்ரோதமும்‌ போகத்தான்‌, அதாவது சித்தம்‌ சுத்தி 
யாகிறதற்குத்தான்‌ இத்தனை புண்ய கர்மாக்கள்‌, மதானுஷ்டா 
னங்கள்‌. இந்த சரீரம்‌ விழுகிறதற்கு முந்தியே இதைக்‌ கருவியாக 
வைத்துக்‌ கொண்டே, இவற்றைப்‌ பண்ணிப்‌ பண்ணி, உயிரும்‌ 
உடலும்‌ பிரிவதற்கு முன்‌ காமமில்லை, க்ரோதமில்லை என்று 
ஆக்கிக்கொண்டு விட்டால்‌ அப்புறம்‌ உயிர்‌ பிரிகிறபோது 
பேருயிர்‌ என்கிறார்களே அதில்‌ போய்க்‌ கலந்துவிடலாம்‌. 
மறுபடி உடம்பு எடுக்க வேண்டாம்‌. அப்படிச்‌ செய்யாமல்‌ 
உயிரை விட்டால்‌ மறுபடி அது மாட்டு உடம்பில்‌ புகுந்து 
கொள்ளுமோ, ஆட்டு உடம்பில்‌ புகுந்து கொள்ளுமோ நமக்‌ 
குத்‌ தெரியாது. ஆகையால்‌ காம க்ரோதாதிகளைப்‌ போக்கிக்‌ 
கொண்டுவிட்டோம்‌, மன மாசுகளை முழுவதும்‌ துடைத்‌ 
தெடுத்து விட்டோம்‌ என்று தெரிகிறவரை இந்த சரீரத்தைக்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்வதற்கான பிரயத்தனத்தைப்‌ பண்ணத்தான்‌ 
வேண்டும்‌. நாம்‌ பிரயத்தனம்‌ பண்ணியும்‌ அவன்‌ ஆயுஸை 
முடித்து விட்டால்‌ வேறு விஷயம்‌. நம்‌ கர்மா, அவன்‌ லீலை 
அப்படி நடந்தால்‌ நடந்துவிட்டுப்‌ போகட்டும்‌. அதில்‌ நாம்‌ 
பண்ணிக்‌ கொள்கிறதற்கு எதுவுமில்லை. 
12 
0-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


rt 


“சாவு. அவன்‌ கையில்தானிருக்றெது என்றால்‌ அப்புறம்‌ நம்‌ 
அளவில்‌ நாம்‌ ஆயுஸை நீடித்துக்‌ கொள்ளப்‌ பார்ப்பதில்‌ என்ன 
அர்த்தமிருக்றெது?' என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்கி 
றேன்‌. அப்படிப்‌ பார்த்தால்‌, சாவு மட்டுந்தானா? நம்முடைய 
ஸகல விஷயங்களுமே, கல்யாணம்‌, கார்த்திகை, உத்யோகம்‌, 
ஸாதனை பண்ணுவது, நல்லது செய்வது, கெட்டது செய்வது 
எல்லாமே அவன்‌ -கையில்தானிருக்கிறது. அந்த ஸுூத்ரதாரி 
ஆட்டுவிக்காமல்‌ நாம்‌ என்னதான்‌ பண்ண முடியும்‌? ஆனாலும்‌ 
ஏதோ ஒரு வினோதமாக இதில்‌ நமக்கே கொஞ்சம்‌ 
ல்வயேச்சை, ஸ்வாதந்திரியம்‌ இருந்து நாமாகப்‌ புருஷ்‌ 
யத்தனம்‌ பண்ணி இந்த மற்ற எல்லா விஷயங்களையும்‌ 
நடத்திக்‌ கொள்கிற மாதிரிதானே இந்த நாடகம்‌ நடக்கிறது? 
அதனால்‌ இதில்‌, அவன்‌ தையிலேயே இருக்கிற மற்ற எல்லா 
விஷயங்களிலும்‌ நம்‌ இஷ்டம்‌, நம்‌ பிரயாஸை இவற்றைக்‌ 
கொண்டு நாமே செய்து கொள்நெற மாதிரிதான்‌, மரணம்‌ 
அவன்‌ கையிலேயே இருந்தாலும்‌ நாம்‌ இந்தப்‌ பிறவி நீங்குமுன்‌ 
ஜனன-மரணத்தைத்‌ தாண்டுவதற்கான யோக்யதையை ஸம்பா 
இத்துக்‌ கொண்டுவிட வேண்டும்‌ என்ற நோக்கத்தில்‌ ஆயுள்‌ 
ரக்ஷ்ணை செய்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம்‌. 
இதற்காகவே உடம்பை ஜாக்ரதையாகக்‌ காப்பாற்ற வேண்டும்‌. 


இதற்கு உதவும்படியாகத்தான்‌ அனேக ரிஷிகள்‌ ஆயுர்வேத 
சாஸ்திரங்களைச்‌ செய்து கொடுத்திருக்கிறார்கள்‌. 


ஆயுர்வேதத்தில்‌ இந்த விஷயம்‌ தெளிவாகச்‌ சொல்லப்பட்‌ 
டிருக்றெது. “நாஸ்திகனுக்கு வைத்யம்‌ செய்யாதே' என்று 
அதில்‌ சொல்லியிருக்கிறது. அது இந்த உள்ளர்த்தத்தில்தான்‌. 
கேட்டுறபோது, இதென்ன? கருணையேயில்லாமல்‌ இப்படிச்‌ 
சொல்லியிருக்கே!' என்று தோன்றலாம்‌. ஆனால்‌, உண்மையில்‌ 
இப்படிச்‌ சொன்னதே கருணையில்தான்‌. வியாதியில்தான்‌ 
கஷ்டம்‌ தெரிகிறது. கஷ்டம்‌ என்று வரும்போதுதான்‌ எப்படி 
யாவது அதிலிருந்து மீள வேண்டுமென்ற தவிப்பில்‌, “கடவுள்‌ 
இருப்பது நிஜமானால்‌, வேத சாஸ்திரம்‌ நிஜமானால்‌ என்னை 
அவன்‌ காப்பாற்றட்டும்‌; நான்‌ அப்புறம்‌ சாஸ்திரப்படி பண்ணு 
திறேன்‌' என்று ஒரு நாஸ்திகன்‌ நினைக்க முடிகிறது. வைத்தியன்‌ 
சிநித்ஸை பண்ண மாட்டான்‌ என்று வைத்துவிட்டால்‌ அப்‌ 

13 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


போது நாஸ்திகன்‌ பகவான்‌ பக்கம்‌ திரும்பத்தான்‌ செய்வான்‌. 
பகவானே அவனைச்‌ சொஸ்தப்படுத்தினாலும்‌ படுத்துவான்‌. 
அப்பர்‌, கூன்பாண்டியன்‌ மாதிரியானவர்கள்‌ நாஸ்திகர்களான 
போது, ஈச்வர ஸங்கல்பத்திலேயே அவர்களுக்கு வியாதி வந்து 
அப்புறம்‌ ஈச்வர சக்தியிலேயே அவர்கள்‌ குணமானதையும்‌, 
அதனால்‌ அனேகம்‌ பேர்‌ வேதத்துக்குத்‌ திரும்பி ஆஸ்திகர்களாக 
ஆனதையும்‌ பற்றிப்‌ படிக்கிறோம்‌. 


அந்தக்‌ காலத்தில்தான்‌ அப்படி நடந்தது என்றில்லை. இப்‌ 
போதும்‌ அனேக நாஸ்திகர்கள்‌ வேங்கடாசலபதி, குருவா 
யூரப்பன்‌, இல்லாவிட்டால்‌ யாரோ ஒரு மஹான்‌ அல்லது 
ஸித்த புருஷரின்‌ அனுக்ரஹத்தால்‌ ரொம்பவும்‌ உக்ரமான 
ஏதோ. ஒரு பிணி தீர்ந்ததில்தான்‌ தெய்வநம்பிக்கை உள்ளவர்‌ 
களாக மாறியிருக்கிறார்கள்‌ என்று அவர்களே எழுதிப்‌ படிக்க 
றோம்‌. வைத்தியமே இல்லை என்றால்தான்‌ ஒரு நாஸ்திகன்‌ 
பகவான்‌ பக்கம்‌ திரும்ப அதிகம்‌ “சான்ஸ்‌ உண்டு. பகவானுக்‌ 
கும்‌ இவனைக்‌ காப்பாற்றுவதன்‌ மூலம்‌ இன்னம்‌ அனேகரைத்‌ 
திருப்பிக்‌ கொள்ளும்‌ 'சான்ஸ்‌' கிடைக்கும்‌! காப்பாற்றாவிட்டா 
லும்‌ கடைசிக்‌ காலத்தில்‌ இந்த நாஸ்திகன்‌ அவனை நினைத்த 
தற்காக அடுத்த ஜன்மாவில்‌ ஆஸ்திக்ய புத்தி உள்ளவனாகப்‌ 
பிறப்பிப்பான்‌. 


வைத்தியம்‌ செய்து வியாதியைப்‌ போக்காததால்‌ ஒரு 
நாஸ்திகன்‌ கஷ்டப்பட்டுக்‌ கொண்டேயிருக்க வேண்டியதாகும்‌ 
அல்லவா? இந்தக்‌ கஷ்ட அனுபவத்தால்‌ அவனுடைய பாபம்‌ 
குறையும்‌. ,இது ஒரு உபகாரந்தானே? பாபத்தைப்‌ போக்கித்‌ 
கொள்ள அவன்‌ வேறு ஏந்த அனுஷ்டானமும்‌ பண்ணாதவ 
னாச்சே! 


நாஸ்திகனுக்கு வைத்யம்‌ பண்ணி ஆயுஸை விருத்தி பண்ணு 
வதால்‌ அவன்‌ நாஸ்திக்ய பாபத்தையும்‌ விருத்தி செய்து 
கொள்வதாகவே ஆகும்‌.. அவனால்‌ ஊர்‌ கெடுவதற்கும்‌ ஜாஸ்தி 
வாய்ப்புத்‌ தந்ததாகும்‌. இந்த மஹாதோஷமெல்லாம்‌ அவனுக்‌ 
குச்‌ சேர வேண்டாமென்ற கருணையால்தான்‌ அப்படிச்‌ 
சொன்னது. இந்த விஷயம்‌ இருக்கட்டும்‌. 


நான்‌ சொன்னவற்றிலிருந்து என்ன ஏற்படுகிறதென்றால்‌ 
14 : 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


மத ரீதியாகவும்‌, வேதாந்த த்ருஷ்டியாகவும்‌ பார்த்தாலகூட 
சரீர ஸம்ரக்ஷணம்‌ அவசியந்தான்‌. 'தர்மத்தை ஸாதிப்பதற்குரிய 
கருவியாக இருப்பது இந்த சரீரமே அல்லவா? சரீரம்‌ ஆத்யம்‌ 
கனு தர்ம ஸாதநம்‌?” என்றே காளிதாஸன்‌ எழுதிவைத்துவிட்டுப்‌ 
போயிருக்கறொன்‌*. ‘sor வைத்தே சித்ரமெழுதணும்‌' 
என்பது இதுவே. ஹோமத்துக்கு தர்ப்பையும்‌ ஸமித்தும்‌ நெய்‌ 
யும்‌ மற்ற ஆஹாதி திரவியங்களும்‌ எப்படி ஸாதனமோ 
அப்படியே ஹோமம்‌ பண்ணுகிற யஜமானனின்‌ உடம்பு ஒரு 
ஸாதனம்‌. இது இல்லாவிட்டால்‌ எப்படி லோக க்ஷமார்த்தம்‌ 
வேத வேள்விகள்‌ நடக்க முடியும்‌? இந்த வாழ்க்கையே ஒரு 
ஹோமமாகிறபோது அதிலே ஆஹாதியாவதற்கே ரச்ஷித்துக்‌ 
கொள்ள வேண்டிய ஸாதனமாக சரீரம்‌ ஆகிறது. 


நெல்லுதான்‌ முக்யம்‌, உமியை உதறிவிட வேண்டும்‌; 
“ஆத்மாதான்‌ நெல்லுமணி, சரீரம்‌ உமி மாத்திரந்தான்‌' என்று 
ரொம்பவும்‌ வேதாந்தமாகச்‌ சொல்வதுண்டு. ஆனால்‌ இந்த 
உமியையும்‌ உதறிவிடாமல்‌ ஹோமத்துக்கு என்று சேகரித்து 
வைக்கிறோம்‌! நெல்லை ஹவிஸ்ஸாக்கி ஆஹுதி பண்ணுகிறோ 
மென்றால்‌, அந்த ஆஹுதியை ஏற்றுக்கொள்கிற அக்னி 
விருத்தியாவதற்காக உமியையே பிரயோஜனப்படுத்துகிறோம்‌. 
அந்த உமியைப்‌ போலவே இந்த சரீரத்தையும்‌ ரக்ஷிக்க 
வேண்டும்‌. 


மொத்தத்தில்‌ இதுவரை நான்‌ சொன்னதில்‌ என்ன ஏற்படு 
கிறதென்றால்‌, சரீரம்‌ எக்கேடு கெட்டாலும்‌ பொருட்டில்லை 
என்று ஆத்மாவிலே ஆணி அடித்த மாதிரி நிற்கிற பக்வம்‌ 
வருகிறவரை, அல்லது அடுத்த பக்ஷமாக எத்தனை உடம்புக்கு 
வந்தாலும்‌ அதைக்‌ கவனிக்காமல்‌ ஈச்வர த்யானம்‌ பண்ணுகிற 
“ஸ்டெடினெஸ்‌' வருகிறவரை உடம்பை வியாதி வக்கையில்லா 
மல்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள வேண்டியவர்களாகவே இருக்கி 
றோம்‌. 


: à : a : ட்‌ 
மீமாம்ஸை என்று ஒரு சாஸ்திரம்‌. அதிலே பூர்வ மீமாம்‌ 


* குமார ஸம்பவம்‌ 5.33. 
15 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஸை, 2557 மீமாம்ஸை என்று இரண்டு பிரிவு. பூர்வ 
மீமாம்ஸை கர்ம மார்க்கத்தையும்‌ அதைச்‌ சேர்ந்த தூர்மானுஷ்‌ 
டானங்களையும்‌, உத்தர மீமாம்ஸை ஞான மார்க்கத்தையும்‌ 
சொல்பவையாகும்‌. இந்த இரண்டுக்கும்‌ சரீர ரக்ஷ்ணை செய்து 
கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. ஸமாதியில்‌ நிஷ்டை கூடுகிற 
ஸ்திதி உண்டாகிறவரை ஞானமார்க்கக்காரனும்‌ அனேக ஞான 
நூல்களைப்‌ படித்து ஆத்ம விசாரம்‌ பண்ணுவதற்காக ஆரோக்‌ 
யத்தைப்‌ பேணிக்‌ கொள்ள வேண்டியிருக்றெது. 


யோகத்தில்‌ ராஜயோகம்‌ பண்ணும்போது ஆஸனம்‌ பிரா 
ணாயாமம்‌ ஆகியவை நல்ல ஆரோக்யத்தைத்‌ தருபவைதாம்‌. 
ஹடயோகத்திலோ உடம்பை ஆச்சர்யமான சக்தி உள்ளதாக 
ஆக்கிக்‌ கொள்கிறார்கள்‌. 


சரீர ரகைஷிக்கு மூன்று வழி சொல்வார்கள்‌. மணி, மந்திரம்‌, 
ஒளஷதம்‌ என்று. நவரத்தினங்களில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ ஓவ்‌ 
வொருவித வியாதியைப்‌ போக்கும்‌ குணமுண்டு. நவரத்தினங்க 
ளில்‌ ஒவ்வொன்றும்‌ நவக்ரஹங்களில்‌ ஓவ்வொன்றுக்குப்‌ பிரீதி 
பாரனவையாகும்‌. வியாதி என்பது கர்மாவால்‌ ஏற்படுவதே 
என்றாலும்‌ அந்தக்‌ கர்மா ஓவ்வொரு இரஹக்‌ கோளாறாக 
ரூபம்‌ எடுத்து உண்டாகிறது. ஆகையால்‌ அதற்கு சாந்தியாக 
நவரத்தினங்களில்‌ அந்தக்‌ கிரஹத்துக்குரியதை மோதிரமாக, 
மாலையாகப்‌ பண்ணிப்‌ போட்டுக்‌ கொள்வது, அந்த மணியால்‌ 
மூர்த்தி பண்ணி அதற்கு அபிஷேடுத்த தீர்த்தத்தைப்‌ பானம்‌ 


x அருள்‌ உரை 29, 90-வது புத்தகங்களில்‌ இடம்பெற்றுள்ள மீமாம்ஸை; 
கர்ம மார்க்கம்‌ என்ற உரையைப்‌ பார்க்கவும்‌. 


16 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ரஜதம்‌ (வெள்ளி), தாம்ரம்‌, பாதரஸம்‌ முதலான Garani 
களைக்‌ கொண்டும்‌ சிகித்ஸை செய்து கொள்வதுமுண்டு. 


மந்த்ர ஜபம்‌ ஜ்வரஹரேச்வரர்‌ கம்பஹரேச்வரர்‌ என்றெல்‌ 
லாமே வியாதிகளைப்‌ போக்கவே உள்ள மூர்த்திகளுக்குரிய 
மந்த்ரங்களை ஜபிப்பது, ஸூர்ய நமஸ்காரம்‌, கந்தரனுபூதி 
பாராயணம்‌ முதலியவற்றால்‌ நோயைக்‌ குணப்படுத்திக்‌ கொள்‌ 
வது - ஆகியனதான்‌ (மணி, மந்திரம்‌ என்பதில்‌) இரண்டாவ 
தான ‘wis’. 


“ஒளஷதம்‌' என்பது மருந்து மூலம்‌ குணம்‌ செய்து 
கொள்ளும்‌ மருத்துவ சாஸ்திரம்‌. வைத்தியம்‌ என்பது இதைத்‌ 
தான்‌. ஓஷதி என்றால்‌ மூலிகை. அதன்‌ அடியாகப்‌ பிறந்த 
சொல்தான்‌ ஒளஷதம்‌. முக்யமாக மூலிகைகளை அதாவது 
பச்சிலைகளைக்‌ கொண்டே மருந்துகளைச்‌ செய்வதுதான்‌ 
ஆயுர்வேதம்‌. பவள பஸ்மம்‌, முத்து பஸ்மம்‌, தங்க பஸ்மம்‌ 
('பஸ்பம்‌' என்றே பொதுவில்‌ சொல்கிறார்கள்‌) என்பது போல 
மணி, லோஹங்களை எப்போதாவது பிரயோஜனப்படுத்தினா 
லும்‌ ஆயுர்வேதத்தில்‌ முக்யமான மூலச்சரக்கு மூலிகைகள்தான்‌. 


ஸித்த வைத்தியத்தில்தான்‌ மணி, லோஹம்‌, பாஷாணம்‌, 
மற்ற தாதுப்‌ பொருட்களைக்‌ கொண்ட மருந்துகள்‌ ஜாஸ்தி. 
ஸித்த வைத்யமும்‌ நம்‌ சாஸ்திர ரீதியானதுதான்‌. ஆனால்‌ 
வீர்யம்‌ ஜாஸ்தி. தப்பினால்‌ ரொம்பக்‌ கெடுதல்‌ உண்டாய்‌ 
விடும்‌. துளிப்போல சூர்ணம்தான்‌ டோஸேஜ்‌ ஆனாலும்‌ 
potency (உள்சக்தி) மிகவும்‌ அதிகம்‌. அதனால்‌ ஜாக்ரதையாக 
சிகித்ஸை செய்ய வேண்டும்‌. அகஸ்தியர்‌, தேரையர்‌ முதலான 
ஸித்த புருஷர்கள்‌ நமக்குப்‌ புரியாத பரிபாஷையில்‌ ஸித்த 
வைத்ய சாஸ்இிரங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. “பவர்‌: 
ஜாஸ்தி என்பதாலேயே இப்படி எல்லாருக்கும்‌ புரியாதபடி 
ஜாக்ரதை பண்ணி எழுதி வைத்திருக்கிறார்கள்‌. 


ஸித்த வைத்தியம்‌, ஆயுர்வேதம்‌ இரண்டிலுமே மணி 

ஸம்பந்தமும்‌ இருக்கிற மாதிரி, மந்திர ஸம்பந்தத்தையும்‌ 

சேர்த்து மருந்தை மேலும்‌ effective ஆகப்‌ பண்ணுவதுண்டு. 

நல்ல ஸம்பிரதாயத்திலே வந்த வைத்யர்கள்‌ அனேக மந்த்ரங்‌ : 

களை ஐபித்தபடியே ஒளஷதங்களைப்‌ பண்ணி ஐபித்துத்‌ தரு 
17 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


வார்கள்‌. த்ரயம்பக மந்த்ரம்‌, அச்யுத-அனந்த-கோவிந்த என்ற 
நாமத்ரயம்‌ (மூன்று திருநாமங்கள்‌), தன்வந்தரி, அச்வினி 
தேவர்கள்‌, ஸூர்யன்‌ முதலான மூர்த்திகளுக்கான மந்திரம்‌, 
கவசம்‌ முதலியவற்றை மருந்தோடு சேர்த்துக்‌ கொள்வதுண்டு. 
அகஸ்தியர்‌ ஸ்ரீராமசந்திர மூர்த்திக்கு உபதேசித்த 'ஆஇத்யஹ்ரு 
தயம்‌' பிரஸித்தமாயிருக்றெது. 


விஷக்‌ கடிகளுக்கு என்ன மூலிகை, சிந்தூரம்‌ (ஸித்த வைத்ய 
Giorgos சிந்தூரம்‌, செந்தூரம்‌ என்று சொல்வார்கள்‌) 
கொடுத்தாலும்‌ மந்திர ஐபம்தான்‌ முக்யமாயிருக்கிறது. ஸர்ப்‌ 
பங்கள்‌ பயந்து நடுங்குகிற கருட பகவானைக்‌ குறித்த மந்திரத்‌ 
துக்கு விஷம்‌ இறக்குவதில்‌ ஆச்சர்யமான சக்தி இருக்கிறது. நம்‌ 
முடைய ஆசார்யாள்‌ 'ஸெளந்தர்ய லஹரி'யில்‌ ஒரு ச்லோகத்‌ 
தில்‌* அம்பாளை ஸகல அவயவங்களிலிருந்தும்‌ அம்ருத ரஸ 
கிரணங்கள்‌ பெருகுகிற சந்திரகாந்தச்‌ சிலா வர்ண மூர்த்தியாக 
த்யானம்‌ செய்வதால்‌ ஒருத்தன்‌ கருடனைப்‌ போலப்‌ பாம்பு 
விஷத்தை சமனம்‌ செய்கிற சக்தி பெற்றுவிடுகிறானென்றும்‌, 
இப்படிப்பட்டவனுக்கு அம்ருத நாடி. என்று உண்டாகி அதன்‌ 
பின்‌ இவனுடைய த்ருஷ்டி, பட்டாலே பிறரின்‌ ஜ்வரதாபம்‌ 


இறங்கிவிடுமென்றும்‌ சொல்லி யிருக்கிறார்‌. 


இந்த ச்லோக ஐபத்தாலேயே விஷம்‌, ஜ்வரம்‌ முதலியவை 
களை நிவ்ருத்தி செய்துவிட முடிகிறது. “ஸெளந்தர்ய லஹரி” 
யின்‌ வேறு பல ச்லோகங்களை ஜபிப்பதற்கும்‌ இவ்வாறு பல 
விதமான வியாதி நிவிருத்தி சக்தி இருக்கிறது. நாராயண 
பட்டத்திரி 'நாராயணீயம்‌' பண்ணியே அவருடைய வயிற்று 
உபாதை நீங்கியதால்‌ அதையும்‌ நோய்‌ தீருவதற்காகப்‌ பாரா 
யணம்‌ பண்ணுகிறார்கள்‌. 'இருமலுரோக முயலகன்‌ வாத” 
என்ற ஒரு திருப்புகழ்‌ உண்டு. அதுவும்‌ ஸர்வ வியாதி நிவ்ருத்‌ 
திக்காக ஐபிக்கப்படுகிறது. 


ஸம்பந்தமூர்த்தி ஸ்வாமிகள்‌ கூன்பாண்டியனை ஸ்வஸ்தப்‌ 
படுத்துவதற்காகச்‌ சொன்ன திருநீற்றுப்பதிகத்தையும்‌ பல 
ஆவிருத்தி ஐபித்து விபூதி இடுவதுண்டு. வியாதியஸ்தரே விபூதி 
யில்‌ அல்லது ஜலம்‌, தேன்‌, பால்‌, போன்ற ஒன்றில்‌ ஜபித்து 


* கிரந்தம்‌ அங்கேப்ய:' எனத்‌ தொடங்கும்‌ இருபதாவது ச்லோகம்‌. 
18 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அதை இட்டுக்‌ கொள்வதோ பானம்‌ பண்ணுவதோ உண்டு. 
அல்லது அவருக்கு ரொம்ப அசக்தமானால்‌ அவருக்காக இன்‌ 
னொருத்தர்‌ பண்ணி விபூதியானால்‌ இட்டு விட்டு வாயில்‌ 
போடலாம்‌; தேன்‌, பால்‌ போன்றவற்றை நோயாளி குடிக்கப்‌ 
பண்ணலாம்‌. மந்தர ராஜா' என்கிற காயத்ரியையும்‌ இப்படி 
வியாதிகள்‌ ஸ்வஸ்தமாவதற்கு ஐபிப்பதுண்டு. 


விபூதிக்கு இதிலே தனியான சக்தி. நாட்டு ஜனங்களுங்கூட 
என்ன உடம்பானாலும்‌ “துண்ணூறு' என்று திருநீறு வாங்கி 
இட்டுக்‌ கொள்வதையும்‌ வாயில்‌ போட்டுக்‌ கொள்வதையும்‌ 
பார்க்கிறோம்‌. விஷயம்‌ தெரிந்தவர்கள்‌ பஞ்சாக்ஷர ஷடக்ஷரங்‌ 
களைச்‌ சொல்லி தாரணம்‌ பண்ணிக்‌ கொள்வார்கள்‌. திருச்செந்‌ 
தூர்‌ விபூதி ஸர்வரோக ஹரணமென்று ஆசார்யாளே ஸ்தோத்‌ 
திரித்திருக்கிறார்‌*. பன்னீர்‌ இலையில்‌ வைத்துத்‌ தரும்‌ அந்த 
விபூதியை முழுங்கணும்‌, இட்டுக்கணும்‌ என்பதெல்லாங்கூட 
வேண்டாம்‌. வெறுமே க்ஷணம்‌ பார்த்தாலே போதும்‌, 
விலோக்ய க்ஷணாத்‌, fits. குஷ்டம்‌, துர்வியாதிகள்‌, ஜ்வரம்‌, 
பைத்தியம்‌, குன்மம்‌, ஆவிசேஷ்டை எல்லாமே ஓடிப்போய்‌ 
விடும்‌ என்கிறார்‌. பழநியாண்டவரின்‌ மூர்த்தம்‌ மூலிகைச்‌ சாறு 
களை இறுக்கிப்‌ பண்ணியதே என்பார்கள்‌. அதனால்‌ அவருக்கு 
அபிஷேகமாறெ தீர்த்தம்‌ முதலானவற்றையும்‌ வியாதி நிவ்ருத்‌ 
DIGS கொடுப்பதுண்டு. 


குருவாயூர்‌ தைலம்‌, திருச்சூர்‌ நெய்‌, இன்னம்‌ அனேக கேத்‌ 
ரங்களில்‌ இப்படியே மருத்துவ சக்தி உள்ளதாகப்‌ பிரஸாதம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. பிரஸாதமென்று ஸ்தூலமாகத்‌ தராமலே 
திருப்பதிக்கு நடந்தே மலை ஏறுகிறேன்‌', “அங்கப்‌ பிரதக்ஷிணம்‌ 
பண்ணுகிறேன்‌', “மாங்கல்யம்‌ சார்த்துகிறேன்‌' என்றெல்லாம்‌ 
வேண்டிக்‌ கொண்டாலே வேங்கடரமண ஸ்வாமி தீராத 
வியாதியெல்லாம்‌ தீர்த்து வைக்கிறார்‌. பரமேச்வரனும்‌ பவ 
ரோகம்‌ என்னும்‌ ஸம்ஸார வியாதியை மட்டுமின்றி, அந்த 
ஸம்ஸாரத்திலே வருகிற அனேக ரோகங்களைத்‌ தீர்ப்பதற்காக 
“வைத்யநாத ஸ்வாமி' என்றே பெயர்‌ வைத்துக்‌ கொண்டு 
வைத்தீச்வரன்‌ _ கோயிலில்‌ விளங்குகிறார்‌. உப்பு, வெல்லம்‌ 


* “ஹுப்ரஹ்மண்ய புஜங்க'த்தில்‌ “அபஸ்மார' என்று தொடங்கும்‌ 25-வது 
ச்லோகம்‌. 
19 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


கரைகிற மாதிரி வியாதி கரைவதால்‌, அங்கே இவற்றைக்‌ . 
கரைப்பதாக வேண்டிக்‌ கொள்வார்கள்‌. 


பரமேச்வரனுக்குரிய பில்வ பத்ரம்‌, பெருமாளுக்குரிய 
துளஸி, அம்பாளுக்கு (முக்யமாக மாரியம்மனுக்கு) விசேஷ 
மான வேம்பு - இந்த மூன்று இலைகளை ஓரே அளவு சேர்த்து 
தினந்தோறும்‌ ஒரு பிடி தின்றுவிட்டால்‌ போதும்‌. எந்த வியாதி 
யும்‌ வராது என்று ஒரு நாட்டு வைத்தியர்‌ எழுதியிருக்றொர்‌. 


வேப்பங்காற்றே ரத்தசுத்தி உண்டாக்குவதென்றும்‌ அதோடு 
கர்ப்பக்‌ கோளாறுகளைப்‌ போக்குவதென்றும்‌, அரசரமரக்‌ 
காற்றுக்கும்‌ கர்ப்பப்பை நோய்களை நிவ்ருத்தி செய்கிற சக்தி 
இருக்கிறதென்றும்‌ அரசுக்கும்‌ வேம்புக்கும்‌ கல்யாணம்‌ பண்ணி 
வைத்து, புத்ர ஸந்தானமில்லாதவர்கள்‌ அதைப்‌ பிரதஷிணம்‌ 
பண்ண வேண்டுமென்று வைத்திருப்பதில்‌ இப்படி வைத்ய 
சாஸ்திரப்‌ பிரகாரமே ஸந்ததி உண்டாவதற்குக்‌ காரணம்‌ 
தெரிகிறதென்றும்‌ அவர்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


பூஜையில்‌ தூபம்‌ போடுவது, கற்பூரம்‌ கொளுத்துவது 
ஆகியனகூட disinfectant ஆக (கிருமிநாசினியாக) அனேக 
வியாதிகளைத்‌ தடுக்கிறது என்று எழுதியிருக்கிறார்கள்‌. 


அசையாத நம்பிக்கையாகப்‌ பக்தி இருந்தால்‌ அதனாலேயே 
ரோக. நிவ்ருத்தி முதலான எதையும்‌ ஸாதித்துக்‌ கொண்டுவிட 
லாம்‌; அல்லது ரோகம்‌, ஆரோக்யம்‌ எதுவானாலும்‌ வித்யாஸ 
மில்லை என்கிற உசந்த நிலையை ஸம்பர்தித்துக்‌ கொள்ளலாம்‌. 
இதிலே வைத்ய சாஸ்திரத்துக்குப்‌ பிடிபடாத மந்திரம்‌, பிடிபடு 
கிற மூலிகைகள்‌, வேம்பு துளஸி. மாதிரியான மருந்துச்‌ 
சரக்குகள்‌ எல்லாமே கலந்தும்‌ வரலாம்‌. 


20 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஆயுர்வேதமும்‌ 


மத ஆசரணையும்‌ 


ஆயுர்வேதம்‌ என்று 'மெடிகல்‌ ஸயன்ஸாக'த்‌ தனியே 
ஒன்றைப்‌ பார்க்கும்போது அதற்கு இவ்வளவு தெய்வ ஸம்பந்‌ 
தம்‌ டையாது. ஆனாலும்‌ அல்லோபதி (இங்கிலீஷ்‌ வைத்திய 
முறை) யுனானி மாதிரி அடியோடு தெய்வ ஸம்பந்தமே 
இல்லாமலும்‌ இல்லை. நாஸ்திகனுக்கு வைத்யம்‌ பண்ண 
வேண்டாம்‌ என்று இந்த சாஸ்திரத்தில்‌ சொல்லியிருப்பதே 
அதற்கு ஒரு proof. 


ஈச்வர தியானத்தோடுதான்‌, குறிப்பாக, பகவான்‌ மஹா 
விஷ்ணு அம்ருத கலசத்தைப்‌ பாற்கடலிலிருந்து கொண்டு வந்த 
போது எடுத்த தன்வந்தரி என்ற அவதாரத்தை ஆராதித்துத்‌ 
தான்‌ ஆயுர்வேதம்‌ அப்யஸிப்பது வழக்கம்‌. 


அதோடுகூட நம்‌ மத சாஸ்திரங்களுக்கு மிகப்‌ பெரும்பா 
லும்‌ விரோதமில்லாமலே இருக்கிற வைத்ய முறை ஆயுர்‌ 
வேதம்தான்‌. இங்கிலீஷ்‌ மருந்துகள்‌, சிகித்ஸை முறை முதலிய. 
வற்றில்‌ சாஸ்திரம்‌ ஒப்புக்கொள்ளாத அனாசாரங்கள்‌ ஏகப்‌ 
பட்டவையாக வந்து சேரும்‌. ஆயுர்வேதத்தில்‌ இப்படி இல்லை. 
பூண்டு ண்டு மாதிரி ஏதோ ஒன்றிரண்டு தவிர அனாசார 
வஸ்துகள்‌ பெரும்பாலும்‌ ஆயுர்வேதத்தில்‌ _ கலப்பதில்லை. 
இவற்றுக்குப்‌ பிற்பாடு பிராயச்சித்தம்‌, _ புண்யாஹவாசனம்‌ 
சொல்லிப்‌ பரிஹாரம்‌ செய்திருக்கிறது. ஆஸ்திகர்கள்‌ இங்கிலீஷ்‌ 
வைத்யத்துக்குக்‌ கூடியமட்டும்‌ போகாமலிருப்பதுதான்‌ சிலாக்‌ 
யம்‌. ஆயுர்வேதம்‌ உடம்பில்‌ பிடிக்க நாள்‌ பிடிக்கிறது. 
இங்கிலீஷ்‌ மருந்தானால்‌ உடனே ரிஸல்ட்‌ தெரிகிறது என்கிறார்‌ 
கள்‌. 

நாளானாலும்‌ மூலம்‌ வரைக்கும்‌ போய்‌ ரோகத்தைப்‌ 


போக்குவது ஆயுர்வேதம்‌; இங்கிலீஷ்‌ வைத்யம்‌ இப்படி 
; 21 sae 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இல்லை என்றுதான்‌ விஷயம்‌ தெரிந்தவர்கள்‌ சொல்கிறார்கள்‌. 


அனேகமாக, தற்கால சாந்தியாகவே அல்லோபதி ஸரிப்படுத்து 
கிறது என்கிறார்கள்‌. அதோடு இங்கிலீஷ்‌ மருந்திலே ஒன்றை 
ஸரி செய்து கொள்ளப்போவதில்‌, இது ஸரியானாலும்‌, after- 
effect, side-effect என்றெல்லாம்‌ வேறு பல உபத்ரவங்கள்‌ உண்‌ 
டாவது போல ஆயுர்வேதத்தில்‌ உண்டாவதில்லை. வைத்தியம்‌ 
ஆரம்பிக்கும்போது சில உபாதைகளைக்‌ கிளறிவிட்டாலும்‌ 
அது நீண்டகாலக்‌ கோளாறாகிவிடாமல்‌ சீக்கிரத்திலேயே 
தணிந்து போய்விடும்‌. 


வேத சாஸ்திரங்களுக்கு ஒத்துப்‌ போவதாகவே நம்முடைய 
வைத்ய சாஸ்திரம்‌ இருக்க வேண்டுமென்பது முக்யம்‌. உடம்‌ 
பைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்வது முக்யம்‌ என்பதற்காக வேத 
சாஸ்திர விருத்தமாக (வேத சாஸ்திரத்துக்கு விரோதமாக)ப்‌ 
போகக்கூடாது. ஏனென்றால்‌ இப்படி விருத்தமாகப்‌ போனால்‌ 
அதுதான்‌ நாஸ்திக்யம்‌*. நாஸ்திகனுக்குத்தான்‌ வைத்யமே 
பண்ணக்கூடாதே! 


ஸமய சாஸ்திரமும்‌ ஆயுர்வேத சாஸ்திரமும்‌ மிகப்‌ பெரும்‌ 
பாலும்‌ ஒத்துப்‌ போகின்றவையாகும்‌. ஸமய சாஸ்திரம்‌ 
முக்யமாக மனுஷ்யனின்‌ மூன்று குணங்களான ஸத்வ, ரஜோ, 
தமோ குணங்களில்‌ எதுவும்‌ ஏறிப்போகாமல்‌ ஒன்றையொன்று 
ஈடுகட்டிக்‌ கொண்டு 'நியூட்ரலைஸ்‌' பண்ணி மனஸை 
: ஆடாமல்‌ சமநிலைப்படுத்துவதற்காகத்தான்‌ ஏற்பட்டது. 
ஸாங்க்யம்‌' என்னும்‌ தர்சனத்தில்‌ (தர்சனம்‌ என்றால்‌ சுருக்க 
மாக ஆத்ம சாஸ்த்ரம்‌ என்று வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌ ) 
இதைப்பற்றி விரிவாகச்‌ சொல்லியிருப்பது, அடிப்படையில்‌ 
வைதிக தர்மத்துக்கும்‌ ஏற்புடையதுதான்‌. க்ருஷ்ணபரமாத்மா 
கீதையில்‌ இந்த முக்குணங்களைப்‌ பற்றிப்‌ பல அத்யாயங்களில்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. ஸாங்கயமும்‌ யோகமும்‌ கைகோத்துக்‌ 
கொண்டு போகிற தர்சனங்களாதலால்‌ யோக சாஸ்திரத்திலும்‌ 
த்ரி குணங்களுக்கு 'இம்பார்ட்டன்ஸ்‌' கொடுத்திருக்கிறது. 
தவன்‌ அனி தட கம்பம்‌ என்பதைவிட, வேத தர்ம 
[ என்பதே ஸரி எனும்‌ வி i த்‌ நன்‌ உரை 
25-வது புத்தகத்தில்‌ இடம்பெற்றுள்ள eae: a ee ட்‌ 
தமிழ்நாடும்‌ என்னும்‌ உட்பிரிவைப்‌ பார்க்கவும்‌. 3 


22 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இப்படி ஆத்ம வித்தைக்கு வேதோக்தமாக இருக்கிற ஸத்வ- 
ரஜோ-தமோகுண “பாலன்ஸிங்‌'கேதான்‌ (ஸமநிலைப்படுத்‌ 
தலேதான்‌) நம்முடைய வைத்ய சாஸ்திரத்தில்‌ கப-வாத-பித்தத்‌ 
தாதுக்களின்‌ 'பாலன்ஸிங்‌'காக ஆகிறது! 


ப்ரக்ருதி, மாயை, அவித்யை என்றெல்லாம்‌ சொல்கிற 
ஜீவஜகத்‌ கோளாறுகளுக்கெல்லாம்‌ முக்குணம்தான்‌ காரண 
மாதலால்‌ இதுகளை பாலன்ஸ்‌ பண்ணி மனஸை ஸம நிலைக்‌ 
குக்‌ கொண்டு வந்துவிட்டால்‌ எல்லாம்‌ சாந்தமாக அடங்கிப்‌ 
போகும்‌ என்று வேதாந்தம்‌ சொல்கிறதென்றால்‌, அதையே 
ஆயுர்வேதம்‌, ‘sigs கோளாறுக்கெல்லாம்‌ கப-வாத-பித்தம்‌ 
என்ற மூன்று தாதுக்கள்தான்‌ காரணம்‌. இவற்றை ஒன்றுக்‌ 
கொன்று ஈடுகட்டி விட்டால்‌ சரீரம்‌ ஸெளக்யமாயிருக்கும்‌” 
என்கிறது. சித்தத்தை வைத்து வேதாந்தம்‌ பேசுவதையே சரீரத்‌ 
துக்குப்‌ பொருத்தி ஆயுர்வேதம்‌ பேசுகிறது. பிரகிருதியிலுள்ள 
இத்தனை ஆயிரம்‌ க்ருத்ரிமத்துக்கும்‌ மூலம்‌ மூணே குணங்களில்‌ 
அடங்கிவிடுகிறது என்கிறாற்போலவே சரீரத்துக்கு வருகிற 
இத்தனை ஆயிரம்‌ நோய்‌ நொடிகளுக்கும்‌ மூலம்‌ மூன்று தாதுக்‌ 
கள்தான்‌ என்று ஆயுர்வேதம்‌ நிர்ணயம்‌ பண்ணி விடுகிறது. 


கபம்‌ என்பது உங்களுக்குத்‌ தெரியும்‌. சளி, க்ஷயம்‌, 
ப்ஞரிஸி, நிமோனியா எல்லாம்‌ அதனால்‌ வருவதுதான்‌. 
முக்கியமாக ச்வாஸ கோசத்தைப்‌ பற்றியது இது. ஆனால்‌, 
ரக்த ரூபத்தில்‌ சரீரம்‌ முழுதும்‌ வியாபிப்பது. வாதம்‌ என்றா 
லும்‌ வாயு என்றாலும்‌ ஒன்றேதான்‌. காற்று என்று அர்த்தம்‌. 
பிடிப்பு, எலும்புகளில்‌ வலி, முடக்கு, உடம்பு கனத்துப்‌ 
போகிறது ஆகியவை எல்லாம்‌ இதிலிருந்து உண்டாகிறவை. 
ருமேடிஸம்‌, ஆர்த்ரைடிஸ்‌ அது, இது என்று ஏதேதோ பேர்‌ 
சொல்கிற வியாதிகளுக்கு வாதம்தான்‌ காரணம்‌. காற்று 
என்றவுடன்‌ மூச்சு, அதனால்‌ ச்வாஸகோச சம்பந்தம்‌ என்று 
தோன்றிவிடலாமாயினும்‌, சரீரம்‌ பூராவுமே நாடி சலனத்தில்‌ 
வாயுவின்‌ வியாப்தி (பரவுதல்‌)தான்‌ ஏற்படுவதால்‌ இதுவும்‌ 
தேஹம்‌ முழுவதையும்‌ குறித்த தாதுதான்‌. 


பித்தம்‌ என்பது பித்த நீரை முக்கியமாகவும்‌ ஜீர்ணத்தில்‌ 
சுரக்கிற எல்லா நீர்களையுமே இது பாதிப்பதால்‌ அவை 
அனைத்தையும்‌ பற்றியதாகவும்‌ கருதப்படுகிறது. அதனால்‌ 
23 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இது ஜீர்ண உறுப்புகளோடு நின்றுவிடுவது என்று அர்த்த ' 


மில்லை. ஜீர்ணித்த அன்ன ஸாரம்‌ ரத்தமாகத்தானே ஆகி 
சரீரம்‌ பூராவும்‌ ஓடுகிறது? அதனால்‌ பித்தத்தினால்‌ ஏற்படுகிற 
கோளாறுகளும்‌ தேஹம்‌ முழுவதையும்‌ பாதிப்பதுதான்‌. நாடி 
பார்த்தே மூன்றில்‌ எந்தத்‌ தாதுவின்‌ கோளாறு என்று கண்டு 
பிடித்து சரி செய்ய ஆயுர்வேதம்‌ வழி சொல்கிறது. 


நமக்குக்‌ குறிப்பாக சரீரத்தின்‌ ஒவ்வொரு பாகத்தில்‌ 
மட்டுமே இந்த ஒவ்வொரு தாதுவும்‌ சம்பந்தப்படுவதாகத்‌ 
தோன்றினாலும்‌, இவை வாஸ்தவத்தில்‌ தேஹம்‌ முழுதிலும்‌ 
வியாபித்திருப்பதால்தான்‌ ஹ்ருதயம்‌, மூளை, கண்‌, காது, 
மூக்கு, வாய்‌ உள்பட எந்தக்‌ கோளாறானாலும்‌ முதலில்‌ தாது 
பார்த்தே ஆயுர்வேதத்தின்‌ ட்ரீட்மெண்ட்‌ ஆரம்பிக்கிறார்கள்‌. 


நம்முடைய வைத்ய சாஸ்திரம்‌, வேதாந்த சாஸ்திரம்‌ 
எல்லாம்‌ வெளி நாடுகளுக்குப்‌ பரவியபோது இதையே க்ரீஸ்‌ 
முதலான தேசங்களில்‌ நாலு தாதுக்களாக நாலு நhயா௦யா-கள்‌ 
என்று ஆக்கினார்கள்‌. முக்குணம்‌, மூன்று தாது என்பதோடு 
நம்முடைய பஞ்ச பூதக்‌ கொள்கையையும்‌ சேர்த்து அவர்கள்‌ 
நாலு ஹ்யூமர்‌ என்று வைத்துக்‌ கொண்டார்கள்‌. oO Sapp LL 
அனுபவமுள்ளவர்களுக்கே புரியக்கூடிய ஆகாச பூதத்தை 
அவர்கள்‌ விட்டு விட்டு மற்ற . நாலு பூதங்களை மட்டும்‌ 
எடுத்துக்‌ கொண்டார்கள்‌. நாலு ஹ்யூமர்களாக சரீரத்திலுள்ள 
தாதுக்களே ஒருவனின்‌ குணத்தை நிர்ணயம்‌ பண்ணுவதாகவும்‌ 
அவர்கள்‌ தெளிவாகச்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. Phlegm கபம்‌, 
Choler - பித்தம்‌, Melancholy -இதுவும்‌ இன்னொரு தினுஸான 
பித்தம்தான்‌, blood. - அதாவது ரத்தம்‌, என்பது நாலு 
ஹயூமாகள்‌. ரத்த சுத்திகரிப்பு சுவாஸத்தாலேயே நடப்பதால்‌ 
இதை ‘angi’ என்று வைத்துக்‌ கொள்ளலாம்‌. இவற்றைக்‌ 
குணங்களோடு பொருத்தி, ஒருத்தனுக்கு “ஃப்ளெம்‌'' (கபம்‌) 
ஜாஸ்தியிருக்கிறபோது அவன்‌ எல்லாவற்றிலும்‌ அசட்டையாக, 
மந்தமாக அடங்கியிருப்பானென்றும்‌ (இதை 'ஸத்வம்‌' மாதிரி 
என்று வைத்துக்‌ கொள்ளலாம்‌)  “காலா்‌' அதிகமானால்‌ 
ரொம்பக்‌ கோபிஷ்டனாயிருப்பானென்றும்‌ (இதுதான்‌ ரஜோ 
குணம்‌), 'மெலங்கலி' அதிகமானால்‌ அழுமூஞ்சியாக, சிந்தாக்‌ 
ராந்தனாக இருப்பானென்றும்‌ (இதைத்‌ தமஸில்‌ ஒரு விதம்‌ 
எனலாம்‌). ப்ளட்‌ ஜாஸ்தியானாலும்‌ ரொம்ப உண்ர்ச்சி வசப்‌ 

24 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பட்டவனாயிருப்பானென்றும்‌ (இதுவும்‌ ரஜஸ்தான்‌) அவர்கள்‌ 
வைத்துக்‌ கொண்டார்கள்‌.* 


முக்குணம்‌, மூன்ற தாது என்பதில்‌ நம்முடைய புராதன 
மான வைத்ய சாஸ்திரம்‌ வைதிக சாஸ்திரத்தோடு ஓத்துப்‌ 
போகிறதென்று சொல்லிக்‌ கொண்டிருந்தேன்‌. இப்படியே 
தான்‌ தர்ம சாஸ்த்ரோக்தமான பஞ்ச கவ்யமே வைத்ய 
சாஸ்திரோக்த மாகவும்‌ விதிக்கப்பட்டிருக்கிறது. பாபப்‌ 
பரிஹாரத்துக்காக தர்ம சாஸ்த்ரம்‌ பசுவின்‌ பால்‌, தயிர்‌, நெய்‌, 
சாணம்‌, மூத்ரம்‌ ஆகிய ஐந்தையும்‌ சேர்த்த பஞ்சகவ்யத்தை 
உட்கொள்ளச்‌ சொல்கிறது. அதையே வியாதிக்குப்‌ பில்‌ 
பலஹீன ஸ்திதியில்‌ புதிதாக நோய்க்‌ கிருமிகள்‌ தாக்காதபடித்‌ 
தடுப்பதற்காக வைத்ய சாஸ்திரத்திலும்‌ சாப்பிடச்‌ சொல்லி 
யிருக்கிறது. 

நம்முடைய வைதிக சாஸ்திரங்களில்‌ பாபம்‌-புண்ணியம்‌ 
என்று சொல்லியிருக்கிற இப்படிப்பட்ட பலவற்றையே ஆயுர்‌ 
வேதத்தில்‌ ஹிதம்‌-அஹிதம்‌, அதாவது சரீரத்துக்கு நல்லது 
செய்வது, கெட்டது செய்வது என்பதாகச்‌ சொல்லியிருக்கும்‌. 
ஆசாரம்‌ புண்யத்திலும்‌ அனாசாரம்‌ பாபத்திலும்‌ சேர்ப்‌ 
பதல்லவா? அதனால்‌ நம்முடைய வைத்ய சாஸ்திரத்தில்‌ 
பெரும்பாலும்‌ அனாசாரம்‌ அஹிதமானதாகத்‌ தள்ளப்பட்டுத்‌ 
தானிருக்கும்‌. இதனால்தான்‌, தவிர்க்க முடியாமல்‌ அல்லோ 
பதிக்குத்தான்‌ போக வேண்டுமென்று இருப்பது தவிர, மற்ற 
உடம்ப்களுக்கு ஆயுர்வேதப்‌ பிரகாரமே நம்முடைய 
தர்மாசாரங்களில்‌ நம்பிக்கையுள்ளவர்கள்‌ சிகிச்ஸை செய்து 
கொள்ள வேண்டுமென்கிறேன்‌. காட்லிவர்‌, லிவர்‌ எக்ஸ்ட்‌ 
ராக்ட்‌ என்று எடுத்ததற்கெல்லாம்‌ அனாசாரத்துக்குப்‌ போக 
வேண்டாமென்றேன்‌! 


* இந்தப்‌ பாரா பெரும்பாலும்‌ அடியார்‌ ஒருவர்‌ மொழிந்ததை 
ஸ்ரீ பெரியவர்கள்‌ பிறருக்கு எடுத்துரைத்ததாகும்‌. 
25 3 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஆபரேஷன்‌, ஸர்ஜரி என்பது, செய்துகொள்ள வேண்‌ 
டிய வியாதி என்றால்‌ இப்போது இங்கிலீஷ்‌ வைத்தியத்துக்குத்‌ 
தான்‌ போகவேண்டுமென்றாகிவிட்டது. இது இப்போதைய 
நிலையில்‌ தவிர்க்க முடியாததுதான்‌. ரொம்பவும்‌ ஆசாரம்‌ 
பார்க்கிறவர்கள்கூட 'காட்ராக்ட்‌' மாதிரி ஏற்பட்டால்‌ 
இங்கிலீஷ்‌ வைத்ய முறையில்‌ ஆபரேஷன்தான்‌ பண்ணிக்‌ 
கொள்ள வேண்டியிருக்கிறது. இதிலே இப்போது நாம்‌ ஒன்றும்‌ 
பண்ணிக்கொள்வதற்கில்லை யென்றாலும்‌ முன்காலத்திலேயே 
நம்முடைய ஜாக்ரதைக்‌ குறைவால்‌ ஒரு தப்பு ஏற்பட்டுவிட்ட 
தென்பது என்‌ அபிப்ராயம்‌. 


'ஸர்ஜரி' நம்முடைய வைத்ய முறையில்‌ இல்லை என்று 
நாம்‌ நம்பும்படியாகியிருப்பதுதான்‌ தப்பு. வாஸ்தவத்தில்‌ 
நம்மிடம்தான்‌ ஆதியிலேயே, ஆயுர்வேத சாஸ்திரம்‌ ஏற்பட்ட 
புராதன காலந்தொட்டே, ‘wih என்பதான சஸ்த்ர 
சிகிச்ஸை இருந்திருக்கிறது. ஆயுர்வேதத்துக்கு இரண்டு பெரிய 
வர்கள்‌ மூல புருஷர்கள்‌. ஒருத்தர்‌ சரகர்‌, இன்னொருவர்‌ 
ஸுச்ருதர்‌. இவர்கள்‌ எழுதிய ஸம்ஹிதைகள்தான்‌ ஆயுர்வேதத்‌ 
துக்கு மூல க்ரந்தங்களாக இருப்பவை. சரக ரிஷி என்பது 
பதஞ்ஜலியே எனத்‌ தெரிகிறது. அக்னிவேச்ய ரிஷி எழுதிய 
தைச்‌ சரகர்‌ விஸ்தாரம்‌ செய்திருக்கிறார்‌. வாக்படர்‌ எழுதிய 
அஷ்டாங்க ஹ்ருதய'மும்‌ ஆயுர்வேதத்துக்கு ஒரு அதாரிடி. 
தமிழ்‌ பாக்ஷயிலும்‌ அனேக பிராசீன நூல்கள்‌ சம்பிரதாய 
மாக வந்திருக்கின்றன. சரகர்‌, ஸுச்ருதர்‌ என்ற இருவரில்‌ சரகார்‌ 
மருந்து கொடுத்துக்‌ குணப்படுத்துவது பற்றிச்‌ சொல்கிறார்‌. 
ஸூச்ருதர்‌ சஸ்த்ர சிதித்ஸை செய்து. குணப்படுத்துவது பற்றிச்‌ 
சொல்கிறார்‌. physician surgeon என்று இப்போது இரண்டு 
பேரைப்‌ பற்றிச்‌ சொல்கிறோம்‌. மருந்து கொடுப்பவன்‌ 
லஃபிஸீஷியன்‌; சஸ்த்ர சிகித்ஸை செய்பவன்‌ ஸர்ஜன்‌. 

6-0. In Public Domain. Digitized ன்‌ Muthulakshmi Research Academy 


எம்‌.பி.பி.எஸ்‌. என்பதில்‌ இரண்டும்‌ அடக்கம்‌. “எம்‌.பி. என்றால்‌ 
மருந்து கொடுக்கிறவன்‌ Medicine Bachelor. * “பி.எஸ்‌.” என்றால்‌ 
ஆபரேஷன்‌ பண்ணுகிறவன்‌ “Bachelor of Surgery’ ஆயுர்‌ 
வேதத்தை நாம்‌ ஜாக்ரதையாகப்‌ பூர்ண ரூபத்தில்‌ காப்பாற்றி 
வந்திருந்தால்‌ ஆயுர்வேத வைத்தியர்களும்‌ இப்படி மருந்து 
கொடுப்பதில்‌ மட்டுமின்றி சஸ்த்ர சிகித்ஸை செய்வதிலும்‌ 
திறமை படைத்தவர்களாயிருந்திருப்பார்கள்‌. ஆனால்‌, சரக 
ஸம்ஹிதை பிரசாரத்தில்‌ வந்திருக்கிற மாதிரி, ஸுச்ருதருடைய 
‘mwih நூல்‌ வராததால்‌ நஷ்டமடைந்திருக்கிறோம்‌. 


இதிலே என்ன பரிதாபம்‌ என்று சொல்கிறேன்‌. 'என்ஸைக்‌ 
ளோபீடியா ப்ரிட்டானிகா' என்ற வால்யூம்கள்‌ பற்றி உங்களுக்‌ 
குத்‌ தெரிந்திருக்கும்‌. அதிலே ஓவ்வொரு ஸயன்ஸ்‌, சாஸ்த்ரம்‌, 
கலை பற்றியும்‌ விவரமாகச்‌ சொல்லியிருக்கும்‌. இருபது, 
முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை புதிசு புதிசாகத்‌ தெரிய 
வருகிறவைகளையும்‌ சேர்த்துத்‌ திருத்தி அந்தப்‌ புத்தகங்களின்‌ 
புது எடிஷன்கள்‌ போடுவார்கள்‌. அதிலே எந்த ஸயன்ஸானா 
லும்‌, சாஸ்திரமானாலும்‌ அதைப்‌ பற்றின சரித்திரமும்‌ 
போட்டிருக்கும்‌. அது எங்கே முதலில்‌ தோன்றிற்று. எந்தக்‌ ' 
காலத்தில்‌ தோன்றிற்று, எந்தக்‌ காலத்தில்‌ எவர்‌ அதை 
எந்தெந்தப்‌ பிரதேசங்களுக்குக்‌ கொண்டு போனார்கள்‌ என்று. 
விவரம்‌ கொடுத்திருக்கும்‌. அதிலே என்ன போட்டிருக்கிறதென்‌ 
றால்‌ ஸர்ஜரி என்ற ரணசிகித்ஸை வித்யை இந்தியாவிலேயே 
முதவில்‌ தோன்றிற்று என்று இருக்கிறது. இங்கே இருந்து அது 
அரேபியா வழியாக க்ரீஸ்‌ தேசத்துக்குப்‌ போனதாகவும்‌, 
அங்கேயிருந்து இத்தாலிக்குப்‌ பரவி, பிறகு ஐரோப்பா பூரா 
பிரசாரமானதாகவும்‌ போட்டிருக்கிறது. 


இந்த “ஸாுச்ருதம்‌' என்றெ சாஸ்திரத்தில்‌ நவீன காலத்தில்‌ 
ஆஸ்பத்திரிகளில்‌ எத்தனை விதமான ரண சிகித்ஸை ஆயுதங்‌ 
கள்‌ உபயோகத்திலிருக்கின்றனவோ அத்தனையைப்‌ பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறதாம்‌. புதிதாகக்‌ கண்டெடுத்த சுவடி 
களைப்‌ பரிக்ஷித்தும்‌, ரிக்‌ வேதத்திலிருந்து ஆரம்பித்து 


* M.B. என்பது Bachelor of Medicine என்று பொருள்படும்‌. Medicinae 


Baccalaureus என்பதன்‌ முதல்‌ எழுத்துகளாகும்‌. 
27 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


புராணம்‌, காவியங்கள்‌ முதலியவற்றிலுள்ள கதைகளில்‌ ரோக 
. நிவ்ருத்தி பற்றி இருப்பவற்றை இதோடு பொருத்தியும்‌ பல 
அறிஞர்கள்‌ அனேக ஆச்சரியமான avian நுணுக்கங்களெல்‌ 
லாம்‌.நம்‌ பூர்விகர்களுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌ என்று காரணம்‌ 
காட்டி எழுதி வருகிறார்கள்‌. ரிக்வேதத்தில்‌ வீராங்கனையாக 
இருந்த ஒரு ராணிக்கு * யுத்தத்திலே கால்‌ போய்‌, அதற்குப்‌ 
பதில்‌ அச்வினி தேவர்கள்‌ என்ற தேவ வைத்யர்கள்‌ இரும்புக்‌ 
கால்‌ வைத்ததாக வருகிறது. வால்மீகி ராமாயணத்தில்‌ 
அஹல்யையிடம்‌ தப்பாக நடந்துகொண்ட இந்திரனுக்கு 
இந்திரியம்‌ போய்விட்டதாகவும்‌ அதற்குப்‌ பதில்‌ ஆட்டின்‌ 
இந்திரியத்தைப்‌ பொருத்தினார்களென்றும்‌ வருறெது. 
ச்யவனர்‌, யயாதி முதலியவர்கள்‌ வயோதிகம்‌ போய்‌ 
யெளவனம்‌ அடைந்ததாக மஹாபாரதத்தில்‌ இருக்கிறது. 
இப்படியிருக்கும்‌ அனேகம்‌ கதைகளை வைத்ய சாஸ்திரங்களில்‌ 
சொல்லியிருப்பவற்றோடு சேர்த்து . நன்றாக ஆராய்ச்சி 
பண்ணிப்‌ பார்த்ததில்‌, இவையெல்லாம்‌ கற்பனை இல்லை, 
நிஜமாகவே நடந்திருக்க வேண்டும்‌. ஏனென்றால்‌ வைத்ய 
சாஸ்திரங்களில்‌ நமக்குக்‌ கிடைப்பவற்றில்‌ தெளிவாகவும்‌ 
நுட்பமாகவும்‌ சொல்லியிருக்கிறவற்றிலிருந்து அந்தக்‌ காலத்தி 
லேயே artifical limp surgery (செயற்கை உறுப்புகளைப்‌ 
பொருத்தும்‌ சஸ்த்ர முறை), transplantation (ஒருவர்‌ உறுப்பை 
இன்னொருவருக்குப்‌ பொருத்துவது) “காயகல்பம்‌ என்ற 
பெயரில்‌ வந்திருக்கிற rejuvenation (இளமைப்படுத்துதல்‌), 
இன்னம்‌ plastic surgery (ஒருவருடைய சதை முதலியவற்றையே 
எடுத்துப்‌ பொருத்தித்‌ தோற்றத்தை அழகாகும்படி மாற்றி 
அமைப்பது) எல்லாம்‌ செய்யப்பட்டிருக்க வேண்டுமென்று 
ரிஸர்ச்‌ ஸ்காலர்கள்‌ எழுதுகிறார்கள்‌. 


ஸெப்டிக்‌ ஆகாமல்‌ தடுப்பது ஸர்ஜரியில்‌ முக்யம்‌. 
ஆபரேஷன்போது வலி தெரியாமல்‌ மயக்க நிலை. மாதிரி 
இருப்பது முக்யம்‌. இந்த இரண்டுங்கூடப்‌ பூர்வ காலத்திலேயே 
தக்கபடி செய்யப்பட்டு வந்தன என்று காட்டியிருக்கிறார்கள்‌. 
“வாளால்‌ அறுத்துச்‌ சுடினும்‌' வைத்யனிடம்‌ நோயாளி மனஸ்‌ 
 தாபப்படாத மாதிரி பகவான்‌ எத்தனை சோதித்துக்‌ கஷ்டப்‌ 
BEET, 2 ன்ன வப ல்‌. கமலம அல்‌ வைட ட பபப 


* கேலன்‌ என்ற மன்னனின்‌ மனைவியான விச்பலா. 


28 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


படுத்தினாலும்‌ அவனிடம்‌ தனக்குப்‌ பிரேமை போகமாட்டே 
னென்கிறது என்று (குலசேகர) ஆழ்வார்‌ பாடியிருக்கிறார்‌. 
இங்கே “வாளால்‌ அறுப்பது'தான்‌ ஸர்ஜரி. அப்புறம்‌ அதைச்‌ 
'சுடுவது' என்பது அது ஸெப்டிக்‌ ஆகாமல்‌ “காடரைஸ்‌' 
பண்ணுவது. 


இத்தனை இருந்தும்‌, ஏதோ கட்டி, ராஜபிளவை என்றால்‌ 
அறுப்பது தவிரப்‌ பிற்காலத்தில்‌ ஆயுர்வேதத்தில்‌ சஸ்திர 
சிகித்ஸை ஏன்‌ நஷ்டமாய்‌ விட்டதென்றால்‌ இரண்டு காரணம்‌ 
தோன்றுகிறது. என்ன இருந்தாலும்‌ ஆபரேஷன்‌ என்பது 
ஆபத்துதான்‌. அதனால்‌ பின்னால்‌ பாதகமான விளைவுகள்‌, 
after-effects ஏற்படுவதும்‌ அதிகம்‌. எனவே கற்றுக்குட்டிகள்‌ 
கையில்‌ கத்தியைக்‌ கொடுப்பதாகவும்‌, எடுத்ததற்கெல்லாம்‌ 
இந்தக்‌ காலத்தில்‌ இங்கிலீஷ்‌ வைத்தியத்தில்‌ நடப்பதுபோல்‌ 
அறுப்பதும்‌ கிழிப்பதாகவும்‌ ஆகிவிடக்‌ கூடாதென்று மிகவும்‌ 
ஜாக்ரதை பண்ணிச்‌ Aw பேருக்குக்‌ கற்றுக்‌ கொடுத்ததிலேயே 
நாளாவட்டத்தில்‌ இதை வெகுவாக இழக்கும்படியாகியிருக்‌ 
கிறது. இன்னொரு காரணம்‌ அப்போது வைத்யர்கள்‌ நல்ல 
அனுஷ்டாதாக்களாக இருந்து நல்ல தபோபலம்‌ பெற்றவர்‌ 
களாயிருந்தால்‌ அவர்களுக்கு ஹிமாசலம்‌, பொதிகை மாதிரி 
எந்த மலையில்‌ எந்தப்‌ பொந்தில்‌ என்ன மூலிகை இருந்தாலும்‌ 
தெரிந்திருக்கிறது. எத்தனை கொடிய வியாதியானாலும்‌, 
ஆழமான வ்ரணமானாலும்‌ அதைக்‌ குணம்‌ செய்யவும்‌ 
மூலிகையே போதுமானது என்று அவர்களுக்குத்‌ தெரிந்திருக்‌ 
சிறது. ஸைன்யமெல்லாம்‌ பிரக்ஞை போய்‌ கிடந்தபோது 
ஆஞ்சநேய ஸ்வாமி ஸஞ்சீவி பர்வதத்தைக்‌ கொண்டு வந்தார்‌. 
அந்த மூலிகையின்‌ காற்று பட்டமாத்திரத்திலேயே ஸேனை 
புது பலத்தோடு எழுந்துவிட்டதென்று படிக்கிறோமல்லவா? 
இப்படி மூலிகை வைத்தியத்தால்‌ ஸெளக்யமாகவே எதையும்‌ 
ஸ்வஸ்தம்‌ செய்துவிடத்‌ தெரிந்திருந்ததால்தான்‌, ஆயுதத்தைப்‌ 
போட்டு வெட்டிக்குடைந்து சஸ்த்ர சிகித்ஸை செய்வதை 
அவ்வளவாக மேற்கொள்ளாமல்‌ இருந்து, இதனால்‌ நாளா 
வட்டத்தில்‌ அது மறைந்து விடும்படியாகியிருக்கலாமென்றும்‌ 
தோன்றுறெது! 

மருந்து சாப்பிடுவது, ஆபரேஷன்‌ என்ற இரண்டு மாத்திர 
மின்றி இன்னம்‌ அனேக சிகித்ஸை முறைகளும்‌ ஆயுர்வேதத்‌ 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தில்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன. “லேபம்‌' என்று ஒன்று. 
ஆயின்மென்ட்‌. பூசுவது, ப்ளாஸ்டர்‌: போடுவது எல்லாம்‌ 
'லேபம்‌'தான்‌. மலையாள வைத்யத்தில்‌ இவை பின்பற்றப்படு 
இன்றன. 'வமனம்‌' என்பது வாந்தி பண்ண வைத்து குணம்‌ 
செய்வது, 'விரேசனம்‌' என்பது இதே மாதிரி பேதியாக வைப்‌ 
பது. 'ஸ்வேதனம்‌' என்பது வியர்த்துக்‌ கொட்டப்‌ பண்ணி 
அதன்‌ மூலம்‌ துர்நீர்‌ வெளியே போகச்‌ செய்வது. ஸ்நேஹனம்‌ 
என்பது எண்ணெய்‌ தேய்த்து - மயிர்க்கால்‌ வழியே உள்ளுக்‌ 
குள்‌ மருந்தை இறக்குவது. இதுவும்‌ மலையாள வைத்யத்தில்‌ 
நிறையக்‌ காணப்படுகிறது. உள்ளே இருக்கும்‌ கெடுதலை வெளி 
யிலை கொண்டு வருவதற்காக ஆயுர்வேதத்தில்‌ உள்ள பஞ்ச 
கர்மம்‌ என்ற ஐந்து சிகித்ஸை முறைகளில்‌ வமனம்‌, விரேசனம்‌ 
தவிர 'நஸ்யம்‌' என்பது மூக்காலே தும்ம வைத்துத்‌ 
தோஷத்தை வெளிவரச்‌ செய்வது; அனுவாஸனம்‌, நிரூஹம்‌ 
என்ற இரண்டும்‌ இருவிதமான எனிமா. 


கண்ணுக்குத்‌ தெரிகிற ரோகம்‌ மாத்திரமின்றி குடல்‌, மூளை 
இவற்றின்‌ உள்ளுக்குள்ளேயிருப்பது, தோல்‌ - எலும்பு - 
நரம்பு - ரத்தம்‌ blood pressure, டயாபெடீஸ்‌, மனோ வியாதி - 
என்று கணக்கில்லாமலுள்ள அத்தனையையும்‌, “டயாக்னோஸ்‌' 
பண்ணி மருந்து தருவதற்கும்‌. ஆயுர்வேதத்தில்‌ வழி சொல்லி 
யிருக்கிறது. இப்போது “ஆயுர்வேதம்‌” என்றால்‌ முக்யமாக 
“ஓஷதி' என்கிற மூலிகை', அடுத்தபடியாக 'ரஸவர்க்கம்‌” 
என்கிற தாதுக்கள்‌ (மினரல்‌ என்பவை) ஆூயவற்றால்‌ செய்‌ 
யும்‌ மருந்துதான்‌ என்றே நினைக்கிறோம்‌. மரம்‌ செடி கொடி 
எல்லாமே ஓஷடி வர்க்கத்தில்‌ வந்துவிடும்‌. கந்தகம்‌, பாஷாணம்‌, 
லோஹங்கள்‌ முதலியவை ரஸவர்க்கம்‌. 


“காயகல்பம்‌' என்றால்‌ சரீரத்தை அழியாமல்‌ பண்ணிக்‌ 
கொள்வது என்று கேள்விப்படுகிறோம்‌. இப்படி சிரஞ்ஜீவி 
யானவர்கள்‌ எவருமில்லை என்பது பிரத்யக்ஷம்‌. ஆனாலும்‌ 
இப்படி. காயஸித்தி பண்ணிக்‌ கொண்டு பிற்பாடு இந்திரிய 
விரயம்‌ ஏற்படாமல்‌ சுத்தர்களாக, சாந்தர்களாக இருந்தவர்கள்‌ 
மற்றவர்களைவிட வெகு நீண்ட காலம்‌ நோய்‌ நொடி இல்லாம 
லிருந்தார்களென்று தெரிகிறது. யோகம்‌, தபஸ்‌, ஞானாப்‌ 
யாஸம்‌ முதலியவை செய்வதற்கே உடம்பை த்ருடமாகவும்‌, 
தீர்க்க காலமுள்ளதாகவும்‌ வைத்துக்‌ கொள்ள வேண்டுமென்று 

30 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


காயஸித்தி பண்ணிக்‌ கொண்டாலே ஜாஸ்தி பலன்‌ தருவதாக 
வும்‌, போக போக்யங்களை அனுபவிப்பதற்காகப்‌ பண்ணிக்‌ 
கொண்டால்‌ அவ்வளவு பலிக்கவில்லை என்றும்‌ தோன்று 
றது. காயகல்ப முறையில்‌ ரஸாயன சாஸ்திரம்‌ நிறைய வந்து 
விடும்‌. பசு மந்தையில்‌ இருந்து கொண்டு செய்கிற ரஸாயன 
ஸேவை, நெல்லி மரத்தடியில்‌ செய்யும்‌ ரஸாயன ஸேவை 
என்றெல்லாம்‌ உண்டு. தர்ம சாஸ்திரத்தின்‌ பாப, புண்ணியமே 
வைத்ய சாஸ்த்ரத்தில்‌ ஹிதம்‌, அஹிதம்‌ என்று வருகிறதென்று 
நான்‌ சொன்னதற்கு இதுவும்‌ சான்றாகிறது. கோதூளி பட்‌ 
டாலே பாப நிவ்ருத்தி, நெல்லி. மரத்தின்‌ கழ்‌ தியானம்‌ பண்ணி 
னால்‌ அதற்கு effect அதிகம்‌ என்று தர்ம சாஸ்த்ரங்களில்‌ இருப்‌ 
பதை இந்த ரஸாயன ஸேவைகள்‌ வைத்ய ரீதியில்‌ பயனுள்ள 
வையாகக்‌ கொண்டு வந்துவிடுகின்றன. 


மொத்தத்தில்‌ காயஸித்தி முறைகள்‌ தேஹத்தில்‌ புது 
மாம்ஸம்‌, ரத்தம்‌ இவற்றை உண்டாக்கி, ஆயுஸை விருத்தி 
பண்ணுபவையாகும்‌! 


ஆயுர்வேதத்தில்‌ 
இதர ஸயன்ஸ்கள்‌ 


மினரல்‌ தாதுக்களைக்‌ கலந்தும்‌ மருந்து செய்வதால்‌ 
கெமிஸ்ட்ரி என்ற ரஸாயன சாஸ்த்ரமும்‌ நம்‌ வைத்ய சாஸத்‌ 


EN : ‘ வி? I ie அவ்ன்‌ $ 
ரத்தில்‌ வந்துவிடுகிறது. 'கெமிஸ்ட்ரி' மட்டு மில்லை - இன்னம்‌ 
ஒன்றிலேயே 


ஏழெட்டு ஸயன்ஸ்களும்‌ Medical Science என்ற இது ன்றி 
அடங்கி விடுநெதைப்‌ பார்த்தால்‌ ஆச்சர்யமாயிருக்கும்‌. மூலி 
கைகளின்‌ நேச்சரைத்‌ தெரிந்து கொண்டே மருந்து பண்ண 
வேண்டும்‌ என்பதால்‌ தாவர தத்வ வ்‌ ப்‌ 
யும்‌ நன்றாகத்‌ தெரிந்து சொல்லியிருக்கிறார்கள்‌. மருந்துகளின்‌ 
இன்னொரு மூலச்‌ சரக்கான ரஸ வர்க்‌ பற்றி அறியப்‌ 
போவதிலும்‌ ரஸாயனம்‌ (கெமிஸ்ட்ரி). வந்துவிடுகிறது. என்ன 

்‌ வேண்டும்‌. அதில்‌ என்ன ஸாமான்கள்‌ 


மருந்து கொடுக்க x : 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


சேர்க்க வேண்டும்‌ என்று தெரிந்தால்‌ போதுமா? இது செலுத்‌ 
தப்படுகிற தேஹ அமைப்பைப்‌ பற்றி நன்றாகத்‌ தெரிய 
வேண்டுமல்லவா? நோயாளியின்‌ தேஹ தத்‌ வத்தைத்‌ தெரிந்து 
கொள்ளாமல்‌ சிதத்ஸை எப்படி? இவ்வாறு ஒhysiology-யும்‌ 
வைத்ய சாஸ்திரத்தில்‌ வந்து விட்டது. 'வெடிர்னரி' என்கிற 
பிராணி வைத்தியமும்‌ புராதனமாகவே நம்மிடமுண்டு. வீட்‌ 
டுக்கு வீடு பசு, வியவஸாயத்துக்கு எருது, ளைன்யத்தில்‌ ரத FY 
துரகம்‌ என்பதில்‌ யானை குதிரை இப்படிப்‌ பல மிருகங்களை 
ஆரோக்கியமாகக்‌ காப்பாற்ற வேண்டியதை முன்னிட்டு 
ப்ராணி தத்வ சாஸ்திரமான 20010ஐ-யும்‌ நம்‌ பூர்விகர்கள்‌ 
ஆயுர்‌ வேதத்திலேயே சேர்த்துக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. எந்த 
ஸத்யத்தையும்‌ துளைத்துக்‌ கொண்டு பார்க்கிற அதீந்த்ரிய சக்தி 
யால்‌ ரிஷிகள்‌ இந்த எல்லா ஸயன்ஸ்களையும்‌ தெரிந்து 
கொண்டு ஆயுர்வேதம்‌ முதலான சாஸ்திரங்களில்‌ தெரிவித்‌ 
இருக்கிறார்கள்‌. கருணை மிகுந்த ரிஷிகள்‌, பிராணிகளுக்கு 
மட்டுமில்லாமல்‌, மரம்‌ செடி கொடிகளுக்கு வருகிற நோய்‌ 
களைக்‌ கூடப்‌ போக்க வேண்டுமென்று 'வ்ருக்ஷாயுர்‌ வேதம்‌' 
என்றே ஒரு சாஸ்திரம்‌ செய்திருக்கிறார்கள்‌. சரக்குகளை இன்ன 
விகிதத்தில்‌ கலக்கணும்‌, ஒவ்வொன்றும்‌ இன்ன எடை இருக்க 
ணும்‌, நோயாளி இன்ன அளவு அதைச்‌ சாப்பிடணும்‌ என்று 
துல்லியமாய்க்‌ கணிப்பதில்‌ கணிதமும்‌ வந்துவிடுகிறது. இப்படி, 
பெளதிக சாஸ்திரம்‌ என்கிற Physics- தவிர பாக்கி முக்கிய 
மான ஸயன்ஸ்களையெல்லாம்‌ ஆயுர்வேதம்‌ ஒன்றிலேயே 
அகப்படும்படியாகக்‌ கொடுத்துவிட்டுப்‌ போயிருக்கிறார்கள்‌. 
வேறு சாஸ்திரங்களிலும்‌ தனியாசவும்‌ ஃபிஸிக்ஸையும்‌ அலசி, 
ஆராய்ந்து கொடுத்திருக்கிறார்கள்‌. ஸர்‌ P.C.ரே என்பவர்‌ நம்‌ 
முடைய பிராசீன சாஸ்திரங்களில்‌ நவீன ஸயன்ஸ்கள்‌ எல்லா 
வற்றுக்கும்‌ மூலம்‌ இருக்கிறதென்று ஆராய்ச்சி செய்து நிரூபித்‌ 
திருக்கிறார்‌. வெள்ளைக்காரர்களே ஒப்புக்‌ கொள்கிறபடி 
குறைந்த பக்ஷம்‌ இரண்டாயிரம்‌ வருஷங்களுக்கு முற்பட்ட 
சரகம்‌, ஸுச்ருதம்‌ முதலிய க்ரந்தங்களில்‌, “இந்த இருநூறு, 
முன்னூறு வருஷங்களில்‌ நாங்கள்‌ கண்டுபிடிக்கிறதற்கு முந்தி 
எவருக்குமே இந்த உண்மைகள்‌ தெரிந்திருக்கவில்லை என்று 
அவர்கள்‌ சொல்லிக்‌ கொள்ளும்‌ நவீன ஸயன்ஸ்களெல்லாம்‌ 
அடங்கியிருக்கின்றன! 


32 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


மற்றவர்கள்‌ (வெளிநாட்டார்‌), நவீனர்கள்‌ நம்முடைய 
ஆயுர்வேதத்தில்‌ சிலாகித்துச்‌ சொல்கிற ஒரு விஷயம்‌, இதில்‌ 
மருந்துகளைச்‌ சொன்னதோடு மாத்திரமின்றி, அதைவிட முக்ய 
மாகப்‌ பத்தியங்களைச்‌ சொல்லியிருப்பதாகும்‌. 


'பத்யம்‌' என்றால்‌ ஒருவழியில்‌ போகப்‌ பண்ணுவது. 
பாதை, path என்பதெல்லாம்‌ “பதி'யிலிருந்து வந்ததுதான்‌. 
ஆரோக்யப்‌ பாதையில்‌ செலுத்துவதற்காக ஏற்பட்டதே பத்தி 
யம்‌. மருந்து சாப்பிட்டால்‌ மட்டும்‌ போதாது. உடம்பு ஸரியா 
வதற்கு இன்ன ஆஹாரங்களை நீக்கிவிட்டு, இன்ன மட்டுமே 
இன்ன அளவில்‌ சாப்பிட வேண்டுமென்பது முக்கியம்‌. இது 
தான்‌ பத்தியமாயிருப்பது. இந்தப்‌ பத்தியங்களில்‌ ஒன்றாக 
ஸகல ஜனங்களுக்குமே பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை 
உபவாஸம்‌ இருக்க வேண்டுமென்று வைத்திருக்கிறது. ஸகல 
ஜனங்களுமே அவ்வப்போது ஒரு வேளை லங்கனம்‌ போடுவது 
நல்லது. பக்ஷத்துக்கு ஒருநாள்‌ பூராவும்‌ பட்டினியிருப்பது 
விசேஷம்‌ என்று வைத்ய சாஸ்திரம்‌ கருதுகிறது. இதையே 
ஏகாதசி என்று வ்ரதானுஷ்டானமாகவும்‌ பெற்றிருக்கிறோம்‌. 
தர்ம சாஸ்த்ரமும்‌, நம்‌ பூர்விக வைத்ய சாஸ்த்ரமும்‌ 
கைகோத்துக்‌ கொண்டு போகின்றன என்பதற்கு இதுவும்‌ 
உதாரணம்‌. 


ஆயுர்வேதத்தைப்‌ 


பின்பற்றக்‌ காரணங்கள்‌ 


இந்தியாவிலுள்ள நாம்‌ நம்‌ தேசத்திலேயே ஏற்பட்ட 
ஆயுர்வேத முறைகளைத்தான்‌ பின்பற்ற வேண்டுமென்பதற்கு 
ஒரு காரணம்‌, அப்போதுதான்‌ கூடிய மட்டும்‌ சாஸ்த்ர 
விரோதமான அனாசாரங்கள்‌ சேராமலிருக்கின்றன என்பது. 
இன்னொரு காரணமும்‌ உண்டு. அது இரத்தப்‌ அ 
ருப்பது, அதாவது இந்தப்‌ பிரபஞ்சத்தை உண்டாக்‌ நடத்து 
கிற ஈச்வரனே ஸஹஜமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ப 
களைச்‌ சேர்ந்தது. ஒவ்வொரு ட்ட ஓவ்வொரு விதமான 

3 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


சதோஷ்ணமிருக்கிறது. ஒவ்வொரு விதமான பயிர்‌ பச்சைகள்‌ 
விளைந்து அவற்றை அங்கே உள்ளவர்கள்‌ ஆஹாரம்‌ பண்ணுகி 
றார்கள்‌. அவற்றை ஓட்டி அவர்களுடைய ஆரோக்யம்‌, 
வியாதி இரண்டும்‌ ஏற்படுகின்றன. அந்தந்த தேச சீதோஷ்ண 
மும்‌ அங்கே கிடைக்கிற ஆஹார பதார்த்தங்களுந்தான்‌ 
ஓவ்வொரு தேசத்தவருக்கும்‌ WOL ஆகிறது என்பதைப்‌ 
பார்க்கிறோம்‌ அல்லவா? இப்படியே, அங்கங்கேயும்‌ இந்த 
சீதோஷ்ணம்‌, ஆஹாரம்‌ முதலியவற்றை அனுஸரித்து அனா 
ரோக்கியத்தைப்‌ போக்கிக்‌ கொள்ளவும்‌ அங்கே உள்ளவர்க 
ளுக்கு ஓவ்வொரு வைத்யமுறை தோன்றுமாறு பகவான்‌ புத்தி 
கொடுக்கிறான்‌; அந்த வைத்யத்துக்கு வேண்டிய சரக்குகள்‌ 
அந்தந்த தேசத்தில்‌ கிடைக்கும்படியாகவும்‌ வைத்திருக்கிறான்‌. 
ஸாத்விகர்களாக வாழ வேண்டிய நம்‌ தேச ஜனங்களுக்கு 
நம்முடைய சீதோஷ்ணம்‌ ஆஹாரம்‌ முதலியவற்றுக்கு அனுசர 
ணையாகப்‌ பச்சிலை, ரஸ வர்க்கம்‌ என்றிப்படி ஸாத்விகமான 
மருந்துகளாலேயே வியாதி நிவ்ருத்தி ஏற்படுமாறு அவன்‌ 
ஏற்படுத்தியிருக்கும்‌ ஸஹஜமான அமைப்பிலே இருக்கிறது. 
“கர்ம பூமியிலுள்ளவர்கள்‌ கர்மானுஷ்டானத்துக்கு முதுகெலும்‌ 
பாயிருக்கிற தர்மசாஸ்திரத்தை மீறாமலே சரீர ரஷை, வியாதி 
நிவ்ருத்தி, ஆயுர்விருத்தி முதலியவற்றைப்‌ பெறட்டும்‌” என்றே 
நம்‌ ரிஷிகளுக்கு ஆயுர்வேதம்‌ ஸ்புரிக்கும்படியாக அனுக்ரஹித்‌ 
திருக்கிறான்‌. அந்ததந்த தேசத்திலுள்ள ஜனங்களின்‌ பக்வ 
நிலைக்கு ஏற்ப அவர்களுக்கு தேசாசார, மதாசாரங்களைக்‌ 
கொடுத்து இவற்றுக்கு அனுஸரணையாகவே வைத்ய முறை 
முதலியவை அங்கங்கும்‌ தோன்றும்படிச்‌ செய்திருக்கிறான்‌. 


வைத்யம்‌ மட்டுமில்லை, “சில்பம்‌' என்று வீடு வாசல்‌ 
கட்டிக்‌ கொள்கிற முறை, 'க்ருஷி' என்பதான வியவஸாய 
முறை எல்லாவற்றிலும்‌ இப்படி ஒவ்வொரு தேசத்துக்கும்‌ 
‘MOL’ ஆகிற ஒன்று உண்டு. நாம்‌ வெள்ளைக்கார ஃபாஷனில்‌ 
வீடு கட்டிக்‌ கொண்டால்‌ நம்‌ அனுஷ்டானங்களையே பண்ண 
முடியாமல்‌ விட வேண்டியதாகிறது. Japanese method of agri- 
culture பண்ணி நாலு மடங்கு மாசூல்‌ காட்டுவேன்‌ என்று 
போனால்‌ நம்‌ கையை மீறி அதி வ்ருஷ்டி, அநாவ்ருஷ்டு 
(பெருமழை அல்லது வறட்சி) என்று ஏற்பட்டு பஞ்ச நிலைமை 
உண்டாகிறது. 'நேச்சரை' டிஸ்டர்ப்‌ பண்ணக்‌ கூடாது; 

34 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அதுவே ஏற்றத்தாழ்வுகளை 'பாலன்ஸ்‌' பண்ண விடவேண்டும்‌ 
என்று அறிவாளிகள்‌ ஒரு பக்கம்‌ சொல்கிறார்கள்‌. இது மெடிகல்‌ 
ஸயன்ஸ்‌ உள்பட எல்லாவற்றிலும்‌ ஆலோசனைக்குக்‌ கொண்டு 
வர வேண்டிய விஷயம்‌. 


ஆயுர்வேதத்தின்‌ ப்ரமாண நூலான 'சரக ஸம்ஹிதை” 
யிலேயே இந்த விஷயத்தைத்‌ தெளிவாகச்‌ சொல்லியிருக்கிறது. 

யஸ்மிந்‌ தேசே ஹி யோ ஜாத: 

தஸ்மை தஜ்ஜெளஷதம்‌ ஹிதம்‌ 


ஒரு தேசம்‌ என்றால்‌ அதில்‌ பல மனுஷ்யர்கள்‌ உண்டாகி 
றார்கள்‌. மனுஷர்களைப்‌ போலவே ஒவ்வொரு தேசத்திலும்‌ 
மூலிகை முதலான மருந்துச்‌ சரக்குகளும்‌ உண்டாகின்றன. 
ஈச்வர நியதியில்‌ இது ஏதோ குருட்டாம்போக்காக நடப்ப 
தல்ல. இந்த தேசத்துக்காரனுக்கு இந்தச்‌ சரக்கால்‌ பண்ணின 
ஒளஷதம்தான்‌ எடுத்தது என்று இது காட்டுகிறது. இதைத்தான்‌ 
'எந்த தேசத்தில்‌ ஒருவன்‌ பிறந்திருந்தாலும்‌ அவனுக்கு 
அங்கேயே உண்டான சரக்குகளால்‌ ஏற்பட்டதுதான்‌ மருந்து 
என்று சரகத்தில்‌ சொல்லியிருக்கிறது. இதே மாதிரி பேதியாக 
வைப்பது ஸ்வேதனம்‌' என்பது. 


ஆயுர்வேதம்‌ 


ஆயுள்‌ பெறட்டும்‌ 


இப்போது நம்‌ நிலைமை எப்படி ஹீனமாயிருக்கிறதென்‌ 
றால்‌, நான்‌ சொல்கிறேனே என்று நீங்கள்‌ இத்தனை பேரும்‌ 
ஆயுர்வேத வைத்யம்‌ பார்த்துக்‌ கொள்வது என்று ஆரம்பித்‌ 
தால்‌ இத்தனை பேரையும்‌ 'ட்ரீட்‌' பண்ண வைத்தியர்களே 
கிடைக்க மாட்டார்கள்‌! 'மெடிகல்‌ டிகிரி என்றாலே இங்கிலீஷ்‌ 
வைத்தியப்‌ படிப்புதான்‌ என்று வைத்துப்‌ பாடத்‌ திட்டத்தில்‌ 
ஆயுர்வேதத்துக்கு இடமே தராமல்‌ நெடுங்காலம்‌ நடந்துவிட 
டதுதான்‌ இதற்குக்‌ காரணம்‌. சுமார்‌ ஐம்பது வருஷ்த்துககுமுன்‌ 

35 
்‌ CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


நிலைமை கொஞ்சம்‌ மாறும்‌ என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. 
அப்போது சென்னை மாகாணத்தில்‌ ஜஸ்டிஸ்‌ கட்சி ஆட்சி 
உண்டாயிற்று. அவர்கள்‌ ஒரு பக்கம்‌ காங்கிரஸின்‌ ஸ்வதந்திரப்‌ 
போராட்டத்தை ஆதரிக்காமலிருந்தார்கள்‌; இன்னொரு பக்கம்‌, 
எல்லாத்‌ துறைகளிலும்‌ Brahmin Domination (பிராமணனின்‌ 
ஆதிக்கம்‌) ஏற்பட்டு விட்டது; இதைக்‌ குறைக்க வேண்டும்‌ 
என்ற கொள்கையுடையவர்களாக இருந்தார்கள்‌. இப்படியிருந்‌ 
தாலும்‌ அவர்களிலும்‌ புத்திமான்கள்‌, விஷயங்களைச்‌ சீர்‌ 
தூக்கிப்‌ பார்த்து நிதானமாகக்‌ காரியம்‌ செய்கிறவர்கள்‌ இருந்‌ 
தார்கள்‌. அவர்களில்‌ பனகல்‌ ராஜா ஒருத்தர்‌. மாம்பலத்தில்‌ 
இருக்கிற பார்க்‌ அவர்‌ பேரில்‌ ஏற்பட்டதுதான்‌. (தியாகராஜ 
நகர்‌ என்று மாம்பலத்தைச்‌ சொல்கிறதுகூட ஜஸ்டிஸ்‌ பார்ட்டி 
யைச்‌ சேர்ந்த பிட்டி தியாகராஜச்‌ செட்டி என்பவர்‌ பெயரில்‌ 
தான்‌.) பனகல்‌ ராஜா மந்திரியானவுடன்‌ மற்ற விஷயங்கள்‌ ஒரு 
பக்கமிருந்தாலும்‌, 'வெள்ளைக்காரனிடமிருந்து ஸ்வதேச ஐனங்‌ 
களான நம்மிடம்‌ கொஞ்சம்‌ அரசாங்கப்‌ பொறுப்பு வந்திருக்‌ 
கிறது. எனவே ஸ்வதேசியமாக ஏதாவது பண்ண வேண்டும்‌ 
என்று நினைத்தார்‌. அவர்‌ ஸம்ஸ்க்ருதத்தில்‌ நல்ல படிப்புள்ளவ 
ராதலால்‌ நம்முடைய பழைய சாஸ்திரங்களை (சாஸ்திரமென்‌ 
றால்‌ தர்ம சாஸ்திரமில்லை; பழைய ஸயன்ஸ்கள்‌, கலைகள்‌ 
ஆகியவை பற்றிய சாஸ்திரங்களைத்தான்‌) ஆதரிக்க வேண்டு 
மென்ற அபிப்ராயமுள்ளவராயிருந்தார்‌. நமது தேச ஓளஷதி 
கள்தான்‌ நமக்கு ஒத்துக்‌ கொள்வதென்றும்‌ இதர முறைகள்‌ 
விபரீதம்‌ பண்ணுவதென்றும்‌ அவர்‌ அபிப்ராயப்பட்டு, 
இப்படி. ஆயுர்வேதம்‌ க்ஷீணித்து வருகிறதே!” என்று அதற்கு 
உயிர்‌ கொடுப்பதற்காக மெட்ராஸில்‌ ஆயுர்வேத வித்யாசாலை 
ஆரம்பித்தார்‌. இன்னம்‌ சிறிது காலம்‌ அவர்‌ ஆட்சி இருந்திருந்‌ 
தால்‌ நம்முடைய கணிதம்‌, பெளதிகம்‌, ஜ்யோதிஷம்‌ முதலான 
சாஸ்திரங்களுக்கு ஏற்றம்‌ இடைக்கப்‌ பண்ணியிருப்பார்‌. நான்‌ 
இப்படிச்‌ சொல்வதால்‌ எனக்கு Patriotic Spirit (தேச விச்வாஸ 
உணர்ச்சி) இல்லை என்று வேண்டுமானாலும்‌ நினைத்து 
விட்டுப்‌ போங்கள்‌. Patriotism, ஸ்வதேசியம்‌ என்றே சொல்லிக்‌ 
கொண்டிருந்தவர்கள்‌ ஆட்சிக்கு வந்தபின்‌ ஸ்வதேச வித்யைகள்‌, 
அறிவு (அறிவியல்‌) சாஸ்திரங்களை உயிர்ப்பிக்க என்ன செய்தி 
ருக்கிறார்கள்‌? இங்கிலீஷ்காரர்‌ . காலத்தில்‌ இருந்ததைவிட 
இப்போதுதான்‌ ட்ரெஸ்‌, நடைமுறைகள்‌, outlook என்கிறார்‌ 
36 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


களே அந்த மனோபாவம்‌ ஆகிய எல்லாவற்றிலும்‌ ரொம்பவும்‌ 
இங்கிலீஷ்காரன்‌ மாதிரியே பண்ணிக்கொண்டு வருகிறார்கள்‌! 
ஆயுர்வேதம்‌ ஏதோ ஜஸ்டிஸ்‌ ஆட்சியிலாவது கொஞ்சம்‌ 
கடாக்ஷம்‌ பெற்றுவிட்டதால்‌ அதை முன்னுக்குக்‌ கொண்டு 
வருவதாக ஆமை வேகத்தில்‌ என்னவோ செய்து G.C.1.M. 
என்று பட்டம்‌ கொடுக்கிறவரை கொண்டு வந்திருக்கிறார்‌ 
கள்‌*. ஆனாலும்‌ மற்ற அனேகச்‌ சின்ன விஷயங்களைத்‌ 
தடபுடல்‌ படுத்துவது போலன்றி அரை மனஸாகப்‌ பண்ணுவ 
தால்‌ இது ஒன்றும்‌ விசேஷமாகப்‌ பிரசாரமாகவில்லை. ஜனங்க 
ளுக்கும்‌ நிஜமான ஸ்வதேசப்‌ பற்று இல்லாததில்‌ பனகல்‌ ராஜா 
ஸ்வல்பமாக ஆரம்பித்தது நாமே ராஜாங்க உரிமை பெற்ற 
வுடனே எவ்விதம்‌ பிரகாசமடைந்திருக்க வேண்டுமோ அப்படி 
ஆகவில்லை. இருந்தாலும்‌ வெகு ஸமீப காலமாக அறிவாளி 
களிடையே கொஞ்சம்‌ விழிப்பு ஏற்பட்டிருப்பதால்‌ இப்போது 
நிலைமை சற்று நல்ல திருப்பமடையலாமென்று தோன்று 
கிறது. 


மூன்று காரணங்களுக்காக ஆயுர்வேதத்தை ஆதரிக்கலாம்‌. 
ஒன்று, இதில்‌ ௮னாசாரம்‌ ரொம்பக்‌ குறைவு. இரண்டு, நம்‌ 
தேச சீதோஷ்ணம்‌, நம்‌ ஜனங்களின்‌ தேஹ வாகு ஆகியவற்‌ 
நறுக்கு என்றே ஏற்பட்டதாதலால்‌ வேண்டாத விளைவுகளை 
உண்டாக்காமலிருப்பது. மூன்று, செலவும்‌ குறைச்சல்‌ - இது 
முக்கியமான காரணம்‌. இன்னொன்றுகூட! வாய்க்கே ஆரோக்‌ 
கியமாயிருக்கும்‌ ஓமம்‌, திப்பிலி மாதிரிச்‌ சரக்குகளுக்கும்‌ 
அனேக மூலிகைகளுக்கும்‌ தனி GH, மணம்‌, விளக்கெண்ணெய்‌ 
மாதிரி வயிற்றைப்‌ புரட்டுவது, நிலவேம்பு மாதிரிக்‌ கசப்பாக 
இருப்பதிலெல்லாங்கூட அனேக அன்னிய பதார்த்தங்களிலிருக்‌ 
கிற துர்வாடை கிடையாது. 


ஆதியில்‌ ரணசிகித்ஸை தெரியாமலிருந்த வெளிதேசங்‌ 
களுக்கு நம்மிடமிருந்தே அது போயிருக்க, அப்புறம்‌ oat 
வேதத்தில்‌ ரணசிகித்ஸை கூட உண்டா? என்று நாமே கேட்கிற 
அளவுக்குப்‌ போனது போல எல்லாப்‌ பழைய அறிவு 
சாஸ்திரங்களையும்‌ நாம்‌ கோட்டை விட்டால்‌ ஸ்வதேசி 


*. 1958-ல்‌ இருந்த நிலைமையைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 
37 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ராஜாங்கம்‌ என்று ஸந்தோஷப்படுவதற்கு எதுவுமில்லாமல்‌ 
போகும்‌. Tribal Dance (ஆதிவாஸிகளின்‌ நடனத்தை) அன்னிய 
தேசப்‌ பிரமுகர்கள்‌ வரும்போது ஆடிக்காட்டிவிட்டால்‌ இது 
தான்‌ ஸ்வதேசிய கலாசாரத்தைக்‌ காப்பாற்றிக்‌ கொடுப்பது 
என்று ஆகியிருக்கிறது! 


மெடிகல்‌ ஸயன்ஸாக்கு உரிய பூர்ண லக்ஷணத்தோடு 
தேஹத்தின்‌ தன்மை, வியாதிகளின்‌ தன்மை, அவை எப்படி 
ஏற்படுகின்றன, ஏற்படாமலே எப்படித்‌ தடுப்பது, ஏற்பட்டு 
விட்டால்‌ அப்புறம்‌ எப்படிக்‌ குணப்படுத்துவது, மருந்துச்‌ 
சரக்குகளின்‌ தன்மை என்ன என்றெல்லாம்‌ தீர்க்கமாய்‌ அலசி 
உண்டான நம்‌ ஆயுர்வேதம்‌ அவசியம்‌ ரக்ஷிக்கப்பட வேண்டிய 
தாகும்‌. தேஹ ரக்ஷையைத்‌ தருகிற அந்தச்‌ சாஸ்திரத்துக்கே 
வியாதி பிடித்து மெலிய வைக்கக்‌ கூடாது! மெடிகல்‌ ஸயன்‌ 
ஸாகப்‌ பூர்ண ரூபத்தில்‌ இருப்பதோடு மட்டுமின்றி, மற்ற 
ஸயன்ஸ்களும்‌ இதில்‌ கலந்திருப்பதை உத்தேசித்தும்‌, இத்தனை 
ஸயன்ஸ்கள்‌ இருந்தபோதிலும்‌, ஸயன்ஸ்‌ என்றால்‌ ஸமயாசாரத்‌ 
துக்கு விரோதமாகத்தான்‌ போக வேண்டுமென்றில்லாமல்‌ நம்‌ 
ஆசாரத்துக்கு ஏற்றதாகவும்‌ ஆயுர்வேதம்‌ இருப்பதால்‌ அதன்‌ 
ஆயுர்‌ விருத்தியை: நாம்‌ உண்டாக்கித்‌ தர வேண்டும்‌. ' 


“நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்‌”, சுவரை வைத்‌ 
துத்தான்‌ சித்திரம்‌ எழுத வேண்டும்‌” என்ற பழமொழிகள்‌ 
ஆரோக்யமாயிருக்க வேண்டியதன்‌ அவசியத்தைச்‌ சொல்கிற 
வையே. கிராம வாழ்க்கையின்‌ ஸுகாதாரமான காற்றோட்ட 
மும்‌, எளிமையும்‌, அனுஷ்டானங்களும்‌ போய்‌ நகர வாழ்க்கை 
யின்‌ பலவித நெரிசல்கள்‌ ஏற்பட்டபின்‌ வியாதிகள்‌ அபரிமித 
மாகப்‌ பெருகி வருதின்றன. வைத்யத்தோடு ஈச்வரனைப்‌ 
பிரார்த்தித்துதான்‌ ஸரி செய்யணும்‌. தெய்வ ஸம்பந்தமான 
பாராயண நூல்கள்‌ பலவற்றிலும்‌ 'பலச்ருதி'யில்‌ ரோகார்த்த 
முச்யதே ரோகாத்‌'%* என்பது போல ரோக நிவ்ருத்தியை ஒரு 
பலனாகச்‌ சொல்லியிருப்பதால்‌ மத ரக்ஷ்ணைக்காகவே தேஹ 
ரக்ஷ்ணையும்‌ நம்‌ நிலையில்‌ அவசியந்தான்‌ என்று தெரிகிறது. 
நம்முடைய கலாசாரத்தோடு ஒட்டிப்போகிற நம்முடைய 
பிராசீன வைத்ய சாஸ்திரப்படியே இந்த ரக்ஷ்ணையைப்‌ 
பெற்று எல்லோரும்‌ செளக்யமாய்‌ வாழ வேண்டும்‌! 


* “விஷ்ணு ஸஹஸ்ர நாம” பலச்ருதி. 'பலச்ருதி என்பது நூற்பயன்களைக்‌ 
கூறும்‌ பகுதியாகும்‌. 
38 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தனுர்வேதம்‌: 


ஏற்படக்‌ காரணம்‌ 


ஆயுர்வேதம்‌ சரீர பலத்தைத்‌ தருவதற்காக ஏற்பட்டது. 
சரீர பலத்தைக்‌ கொண்டு சண்டை போடுவதை ஒரு சாஸ்த்ர 
மாக விதிமுறைகளில்‌ அடக்கித்‌ தருவது தனுர்வேதம்‌. 


அஹிம்ஸையும்‌ ஸர்வ ஜன ப்ரேமையுந்தான்‌ 'ஐடியல்‌' 
என்றாலும்‌ ஸர்வ காலத்திலும்‌, ஸர்வ தேசங்களிலும்‌ ராஜ்யாதி 
பத்யத்தை விஸ்தரித்துக்‌ கொள்கிற ஆசை அதற்காகப்‌ படை 
யெடுப்பது, இரண்டு கட்சிகள்‌ யுத்தம்‌ பண்ணிக்‌ கொள்வது 
என்றெல்லாம்‌ நடந்து வந்திருப்பதால்‌ போர்க்‌ கலையையும்‌ 
நியதிகளுக்குக்‌ கட்டுப்படுத்தி, ஒருத்தனுக்கு ஆயுதப்‌ பிரயோக 
முறைகளைச்‌ சொல்லிக்‌ கொடுப்பதற்கும்‌, ஆயுதங்களைச்‌ 
செய்வதற்குச்‌ சொல்லிக்‌ கொடுப்பதற்கும்‌ ஒரு சாஸ்த்ரம்‌ 
தேவைப்படுகிறது. இதுவே தனுர்வேதம்‌! 


வேதத்திலேயே தேவாஸுர யுத்தங்களைப்‌ பற்றி வருகிறது. 
இந்த்ரன்‌ வ்ருத்ராஸுரனை வதம்‌ பண்ணினதுதான்‌ தர்மம்‌ 
அதர்மத்தை ஜயிப்பதற்குப்‌ பெரிய ரூபமாக , வேதத்தில்‌ 
வர்ணித்திருப்பது. எந்த ஸ்வாமியைப்‌ பார்த்தாலும்‌ அஸுரர்‌ 
களை ஸம்ஹாரம்‌ பண்ணியே அந்த ஸ்வாமிக்குக்‌ கீர்த்தியும்‌, 
அதை வைத்தே பெயர்களும்‌ ஏற்பட்டிருப்பதைப்‌ பார்க்கி 
றோம்‌. திரிபுர ஸம்ஹாரம்‌, ஜலந்தராஸுர வதம்‌, ஹிரண்யாக்ஷ 
வதம்‌, மது- கைடப வதம்‌, கஜமுகாஸ ர ஸம்ஹாரம்‌, தாரகா 
'ஸுர- பத்மாஸுர வதம்‌, மஹிஷாஸுர வதம்‌, சண்டமுண்ட 
ஸம்ஹாரம்‌, பண்டாஸுர ஸம்ஹாரம்‌, ராவண. வதம்‌, கம்ஸ 
வதம்‌, நரகாஸார வதம்‌, கெளரவ ஸம்ஹாரம்‌ என்றிப்படி 
ஈச்வரன்‌, : மஹாவிஷ்ணு, பிள்ளையார்‌, ஸுப்ரஹ்மண்யர்‌, 
அம்பாள்‌, ராம க்ருஷ்ணாதி அவதாரங்கள்‌ என்று எந்த ஸ்வாமி. 
யைப்‌ பார்த்தாலும்‌ அஸுர ராக்ஷஸர்களோடு யுத்தம்‌ பண்ணி 
அவர்களுடைய விசேஷப்‌ பெருமையாயிருக்‌ 


` ஜயித்ததுதான்‌ a : 
Sore ராரி, த்ரிபுராரி, முராரி, மஹிஷாஸ-ரமர்த்தினி என்று 
cdo. In Public Domain. Digitize&t? by Muthulakshmi Research Academy 


“பெயர்கள்‌ ஏற்பட்டிருப்பதும்‌ இன்னாரை சத்ருவாகக்‌ கொண்டு 
ஐயித்தார்கள்‌ என்பதால்‌ 'ஏற்பட்டதுதான்‌. “அரி' என்றால்‌ 
சத்ரு. (த்ரி) புரங்களின்‌ சத்ருவானதால்‌ பரமேச்வரனுக்கு (த்ரி) 
புராரி என்று பேர்‌. காமாரி, காலாரி, கஜாரி என்றெல்லாமும்‌ 
ஈச்வரனுக்குப்‌ பேர்கள்‌ - காமன்‌, காலன்‌, கஜாஸுரன்‌ ஆகிய 
வர்களைக்‌ கொன்றதனால்‌! (பிள்ளையார்‌ வதைத்தது கஜமுகா 
ஸுரனை; தாருகா வன ரிஷிகள்‌ ஆபிசார யஜ்ஞத்தில்‌ 
உண்டாக்கி அனுப்பிய கஜாஸுரனைப்‌ பரமேச்வரனே வதம்‌ 
செய்தார்‌) முரன்‌ என்ற சத்ருவைக்‌ கொன்றதால்‌ கிருஷ்ணருக்கு 
முராரி என்று பெயர்‌. 'மர்த்தனம்‌' என்றால்‌ அப்படியே 
தொகையலாக (துவையலாக)ப்‌ பிசைந்த மாதிரி சத்ருவை 
ஹிம்ஸித்து ஸம்ஹாரம்‌ பண்ணுவது. காளிங்கன்‌ மேல்‌ 
நர்த்தனம்‌ பண்ணியே இப்படி மர்த்தனம்‌ பண்ணி, அப்புறம்‌ 
"பிழைத்துப்‌ Gur!’ என்று அவனை விட்டிருக்கிறார்‌ க்ருஷ்ண 
பரமாத்மா. 'மாதவன்‌' என்பதற்குப்‌ பல அர்த்தங்களில்‌ ஒன்று 
மது என்ற ராக்ஷ்ஸனைக்‌ கொன்றவர்‌ என்பது. “மதுஸுூதனன்‌” 
என்றும்‌ அதனால்தான்‌ பெயர்‌. 'கேசவன்‌' என்பதற்கும்‌ ஓர்‌ 
அர்த்தம்‌, கேசி என்ற அஸுரனைக்‌ கொன்றவன்‌ என்பது! 


பிற தேச மைதாலஜிகள்‌, 'இலியட்‌' மாதிரியான பெரிய 
காவியங்களிலும்‌ யுத்தம்தான்‌ முக்யமாயிருக்கிறது. 


'தர்மத்துக்காக யுத்தம்‌ பண்ணு' என்று அர்ஜுனனை 
ஆண்டியாகப்‌ போகாமல்‌ தடுத்து பகவான்‌ அனுக்ரஹித்த 
வட்‌! இன்று ஞான நூல்களிலெல்லாம்‌ சிகரமாயிருக்‌ 
றது. ` 


சரித்திரத்தைப்‌ பார்த்தாலும்‌ சந்த்ரகுப்தன்‌, ராஜராஜன்‌, 
ஸீஸர்‌, நெப்போலியன்‌ என்று ரொம்பவும்‌ கொண்டாடப்படு 
பவர்களெல்லாம்‌ பெரிய பெரிய யுத்தங்கள்‌ செய்து ஸாம்ராஜ்‌ 
யத்தை ' விஸ்தாரம்‌ செய்தவர்களாகத்தான்‌ இருக்கிறார்கள்‌. 


காவியங்களும்‌ இலக்கியங்களும்‌ போற்றுகிற கதாநாயகர்‌ 
களும்‌ வீரதீரப்‌ பராக்ரமசாலிகளாகவே இருக்கிறார்கள்‌. மஹா 
வீரனாக ஐயசீலனாக இருக்கிறவனைக்‌ கொண்டாடுவதற்‌ 
காகவே 'பரணி' என்று ஓர்‌ இலக்கிய வகை ஏற்பட்டிருக்றெது! 


40 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இந்த வ்யவஹார லோகத்தில்‌ தர்மத்தின்‌ பொருட்டே 
தண்டநீதியும்‌ அவசியமாகிறது. பிரஜைகள்‌ பண்ணும்‌ தப்பு 
களைத்‌ தண்டிக்க போலீஸ்‌, அன்னிய ராஜ்யங்களின்‌ படையெ 
டுப்பைத்‌ தண்டிக்க மிலிடரி என்று இரண்டு விதத்தில்‌ தண்டப்‌ 
பிரயோகம்‌ செய்ய வேண்டியதாகிறது. “தண்டம்‌” என்பது ஒரு 
குச்சி. உபநயன ஸம்ஸ்காரமுள்ள மூன்று வர்ணத்தாருக்குமே 
ஆத்மஜயம்‌, இந்த்ரியஜயம்‌, மனோஜயம்‌ செய்து கொள்வதற்‌ 
காகத்‌ தண்டம்‌ உண்டு. இது உட்பகை. 'ஷட்‌-ரிபு' என்று 
உள்ளத்துக்கு ஆறு சத்துருக்கள்‌ - காமம்‌, க்ரோதம்‌, லோபம்‌, 
மோஹம்‌, மதம்‌, மாத்ஸர்யம்‌ என்று. இவற்றை ஐயிக்கணும்‌. 
இவற்றைத்‌ தவிர ராஜாவானவன்‌ வெளியிலே தர்மத்தின்‌ 
பகைவர்களாயுள்ள external enemies என்கிற குற்றவாளிகள்‌, 
திருடர்கள்‌, கொலைகாரர்கள்‌, அன்னிய தேசத்திலிருந்து படை 
யெடுக்கிற ஸேனா வீரர்கள்‌, ஆகியவர்களையும்‌ ஜயித்து 
தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியவனாயிருக்கிறான்‌. இந்த 
வெளிப்பகையிலேயும்‌ 'உள்‌', 'வெளி' என்று இரண்டு! ராஜா 
வின்‌ ஸ்வதேசத்திலேயே கலகம்‌, கொலை முதலியவை செய்கிற 
வர்கள்‌. 'உட்பகை'. அன்னிய ராஜ்ய ஆக்கிரமிப்புக்காரர்கள்‌ 
“வெளிப்பகை'. அவற்றை அடக்குவதற்கு symbol ஆக insignia- 
வாக. (சின்னமாக) ராஜாவுக்கு ஒரு தண்டம்‌ உண்டு. 
'செங்கோல்‌' என்பது அதுதான்‌. செம்மை என்பது நியாயத்‌ 
தைக்‌ குறிப்பது. ஆகையால்‌ 'செங்கோல்‌' என்பது தர்ம நியாய 
மாகத்‌ தண்டிப்பதையே குறிக்கும்‌. வெறும்‌ க்ரூரத்தனத்தால்‌ 
தண்டிப்பதையல்ல. தண்டம்‌ என்பதிலிருந்துதான்‌ தண்டனை 
என்று வந்திருக்கிறது. கண்டித்து அடக்கி வைப்பதைத்‌ 
தண்டிப்பது என்கிறோம்‌. உட்பகை, புறப்பகைகளைத்‌ தண்டிப்‌ 
பதில்‌ க்ஷத்ரியனுக்கு என்று தனுர்வேதம்‌ ஏற்பட்டிருக்கிறது. 


சண்டையும்‌ ஹிம்ஸையும்‌ வ்யவஹார உலகத்தில்‌ அவசிய 


41 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


மாயிருக்கிறதென்பதற்காக எல்லாரும்‌ தேஹ பலத்துக்கு முக்யம்‌ 
தந்து அதையே பெரிசாக வளர்த்துக்‌ கொண்டு யுத்த அப்யா 
ஸம்‌ பண்ண வேண்டும்‌ என்று நம்‌ பூர்விகர்கள்‌ வைக்கவில்லை. 
க்ஷத்ரிய ஜாதி என்கின்ற ஒன்றையே இதற்கு அதிகார புருஷர்‌ 
களாக வைத்தார்கள்‌! 


எல்லாக்‌ கலைகளையும்‌, சாஸ்திரங்களையும்‌ கற்றறிந்து 
அந்தந்த ஜாதியாருக்கு உரியவைகளை அவரவருக்குக்‌ கற்றுக்‌ 
கொடுத்தது பிராமணன்தான்‌. அவனுக்கு ஏற்பட்ட ஆறு 
தொழில்களில்‌ ஒன்று இந்த அத்யாபனம்‌, அதாவது teaching 
ஆகும்‌. ஆனால்‌ இவன்‌ மற்ற ஜாதியாருக்கு யுத்தம்‌, வியாபா 
ரம்‌ முதலிய எல்லாவற்றையும்‌ சொல்லிக்‌ கொடுக்கலாமே 
தவிர, தானே யுத்தம்‌ பண்ணப்படாது. வியாபாரம்‌ பண்ணப்‌ 
படாது. வேதத்தை ரக்ஷித்துக்‌ கொண்டிருக்க வேண்டியதே 
இவனுக்கான ஸ்வதர்மம்‌. பரசுராமர்‌, த்ரோணர்‌ போலத்‌ 
தாங்களே யுத்தம்‌ பண்ணின பிராமணர்கள்‌ ஈxXepi௦n-கள்‌ 
தான்‌ (விதிவிலக்கானவர்கள்தான்‌). அவர்களை எதிராளிகள்‌ 
இதற்காக : ரொம்பவும்‌ மட்டம்‌ தட்டிப்‌ பேசியிருப்பதையும்‌ 
பார்க்கிறோம்‌! 


ஜெர்மனியில்‌ ஸகல ஜனங்களுக்கும்‌ யுத்தப்‌ பயிற்சி தந்ததில்‌ 
தான்‌ அவர்கள்‌ மதோன்மத்தராகி World War- (உலகப்‌ 
போரை) உண்டாக்கி விட்டார்கள்‌. நம்‌ சாஸ்திர ஏற்பாடு 
இப்படி அல்ல! அதற்காக, அஹிம்ஸை என்று PUTTE 
போய்‌ நம்மை பயந்தாங்கொள்ளிகளாகவும்‌ தோற்றாங்குள்ளி 
களாகவும்‌ வைக்காமல்‌ க்ஷத்திரியர்களுக்கு என்று தனுர்வேதத்‌ 
தைத்‌ தந்திருக்கிறார்கள்‌. 


மற்ற அரசர்களால்‌ தன்னுடைய தேசத்துக்கு ஹிம்ஸை 
நேரும்பொழுது செய்ய வேண்டிய தண்டோபாயத்தைச்‌ 
சொல்லுவது தனுர்வேதம்‌. அதன்படி ஓர்‌ அரசனானவன்‌ 
எப்பொழுதும்‌ சண்டை செய்யத்‌ தயாராக இருக்க வேண்டும்‌. 
இப்போது ராஜாங்கத்தில்‌ சொல்லிக்‌ கொள்கிறார்கள்‌ - னா, 
பாகிஸ்தான்‌ யார்‌ வாலாட்டினாலும்‌, “எங்களிடமும்‌ military 
preparedness (ராணுவத்‌ தயார்‌ நிலை) இருக்கிறது” என்கி 
றார்கள்‌. வாஸ்தவமாகவே தயாராயிருப்பது ஒன்று. அப்படி 
;மில்லாவிட்டாலும்‌ எதிரிக்கு தைர்யம்‌ கொடுத்துப்‌ போகக்‌ 
> 42 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


கூடாதென்பதற்காசவும்‌, நம்‌ ஜனங்களே demoralise ஆகிவிடக்‌ 
கூடாதென்பதற்காகவும்‌ தயாராயிருப்பதாகச்‌ சொல்லிக்கொள்‌ 
வது இன்னொன்று. இது diplomacy என்ற ராஜதந்திரத்தின்கபு 
வந்துவிடும்‌. இரண்டு விஷயங்கள்‌: நாம்‌ Pai ம்‌, 
ஆயுத ஸ்டாக்‌'கையும்‌ ரொம்ப ஜாஸ்தி ஆக்கிக்‌ தொண்ட i 
அப்படிச்‌ சொல்லிக்‌ கொள்ளக்‌ கூடாது. அப்போது வ்‌ 

யுத்த வெறி அதிகம்‌ என்று மற்றவர்கள்‌ நினைக்கும்படி க 
அதே மாதிரி, நமக்கு ஸேனாபலம்‌, ஆயுதக்‌ கையிருப்‌ i 
போதாவிட்டால்‌ இதையும்‌ சொல்லிக்‌ கொள்ளக்‌ கட்த 
சொன்னால்‌ இது மற்றவர்களைப்‌ படையெடுக்கத்‌ தூண்டி 
விடுவதாகும்‌. இந்த 'டிப்ளமஸி' ஸமாசாரங்கள்‌ உபவேதத்தில்‌ 
இன்னொன்றான அர்த்த சாஸ்த்ரத்தில்‌ வருபவை. 


_தனுர்வேதப்படி ஓரு ராஜாவானவன்‌ எப்போதும்‌ யுத்தத்‌ 
அதுக்குத்‌ தயாராக இருக்க வேண்டும்‌. துஷ்ட ராஜாக்கள்‌ 
தன்னுடைய தேசத்தில்‌ புகுந்து அலங்கோலம்‌ பண்ணாமலிருப்‌ 
பதற்காக அவன்‌ அப்படி இருக்க வேண்டும்‌. க்ஷ்த்ரியனான 
ராஜன்‌ க்ஷத்ரிய வீரர்களைக்‌ கொண்டே தேசத்தை இப்படி 
THES கடமைப்பட்டிருக்றொன்‌! 


ஆயுதங்கள்‌ என்னென்ன, அவற்றை எப்படிப்‌ பிரயோகம்‌ 
பண்ணுவது என்பதே தனுர்வேதத்தில்‌ முக்யமான விஷயம்‌. 
இதற்கு ஆயுதவேதம்‌ என்று பேர்‌ இல்லாமல்‌ தனுர்வேதம்‌ 
என்று ஏன்‌ பேர்‌ என்றால்‌, தனுஸ்தான்‌ ஆயுதங்களுள்‌ முக்ய 
மானது. தனுஸ்‌ - என்றால்‌ வில்‌ என்று எல்லோருக்கும்‌ தெரிந்‌ 
திருக்கும்‌. 

கத்தி, கதை, சூலம்‌ முதலியவற்றைக்‌ கையிலே பிடித்துக்‌ 
கொண்டு எதிரே கிட்டக்க இருப்பவனிடம்‌ மட்டுமே யுத்தம்‌ 
செய்யலாம்‌. ஈட்டியைத்‌ தூரத்திலிருப்பவனிடமும்‌ எய்து 

42 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தாக்கலாமாயினும்‌, அதோடு அந்த ஈட்டியே சைக்குத்‌ திரும்பி 
வராமல்‌ போனாலும்‌ போய்விடும்‌. தனுஸ்‌ இப்படி. இல்லை. 
அது சையைவிட்டுப்‌ போகிறதில்லை. அதில்‌ எத்தனை அம்பை 
வேண்டுமானாலும்‌ பூட்டி, எய்து எத்தனையோ தூரத்தில்‌ 
இருப்பவனையும்‌ அடித்துத்‌ தள்ளலாம்‌. ஈட்டி நஷ்டம்‌ மாதிரி 
இல்லை அம்பு போவது. அம்பு ஈட்டி போல அத்தனை 
பெரிசோ, கனமானதோ இல்லை. அது போகிறது பெரிய 
நஷ்டமில்லை. பலசாலியாக இருக்கிற ஒரு க்ஷத்திரியன்‌ நூற்றுக்‌ 
கணக்கான அம்புகளைக்‌ கொண்ட அம்பறாத்தூணியை ஈஸி 
யாகத்‌ தோளில்‌ தாங்கிக்‌ கொண்டிருப்பான்‌. 'சரமாரி' என்றே 
வார்த்தை இருக்கிறது - ஸாலபமாக, ஓர்‌ அம்பு போனால்‌ 
இன்னொன்று என்று மழை பெய்கிற மாதிரி விட்டுக்‌ கொண்‌ 
டேயிருக்கலாம்‌. அத்தனை அம்புகளுக்கும்‌ ஆதாரமாகப்‌ 
பூட்டப்படும்‌ தனுஸ்‌ மாறாது! 


அஸ்த்ரம்‌, சஸ்த்ரம்‌ என்று ஆயுதங்கள்‌ இரண்டு வகைப்‌ 
படும்‌. ஆயுதத்தின்‌ சக்தி, அதைப்‌ பிரயோகிக்கிறவனின்‌ 
ஸாமர்த்யம்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டு மட்டுமே சத்ருவை 
அடிப்பது சஸ்த்ரம்‌. “எல்லா ஆயுதங்களுமே இப்படிப்பட்ட 
வைதானே?” என்று தோன்றலாம்‌ வாஸ்தவந்தான்‌. தற்காலத்‌ 
தில்‌ ஆயுதசக்தி, அதைப்‌ போடுகிறவனின்‌ யுத்த தந்த்ரம்‌ இந்த 
இரண்டு மாத்திரந்தான்‌ யுத்தத்தில்‌ வெளியாகிறது. ஆனால்‌ 
முற்காலத்தில்‌ இதோடு மந்த்ர சக்தியும்‌ யுத்தத்தில்‌ பிரயோ 
ஜனப்பட்டு வந்தது. மந்த்ர சக்தியோடு பிரயோ௫க்கப்படும்‌ 
ஆயுதமே அஸ்த்ரம்‌. பெரிய ரிஷிகளாக . அவதாரங்களாக, 
உத்தம புருஷர்களாக இருக்கப்பட்டவர்கள்‌ மந்த்ரத்தைச்‌ 
சொல்லி ஒரு தர்ப்பையை, புல்லைப்‌ பிரயோகித்தால்கூட அது 
சத்ருவை ஸைன்யத்தோடே கூண்டோடு அழித்திருக்கிறது. 
ஆனாலும்‌ பொதுவில்‌ ஆயுதங்களிலேயே மந்த்ரங்களையும்‌ 
சேர்த்து - அதாவது சஸ்த்ரங்களையே அஸ்த்ரங்களாக்கித்தான்‌ 
யுத்தம்‌ செய்திருக்கிறார்கள்‌. இந்த சஸ்த்ரங்களில்‌: முக்கியமா 
யிருப்பது. ம்‌ தனுஸ்தான்‌. பிரம்மாவைக்‌ குறித்த மந்திரசக்தி 
கொண்ட பிரம்மாஸ்த்ரம்‌, விஷ்ணுவைக்‌ குறித்த மந்த்ர சக்தி 
யுடன்‌ கூடிய நாராயணாஸ்த்ரம்‌, பரமசிவனைக்‌ குறித்த 
பாசுபதாஸ்த்ரம்‌, இப்படியே தேவதைகளைக்‌ குறித்த வருணா 
ஸ்த்ரம்‌, ஆக்நேயாஸ்த்ரம்‌, கருடாஸ்த்ரம்‌, நாகாஸ்த்ரம்‌ என்றெ. 

44 

CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


வைகளைப்‌ புராண கதாபாத்ரங்கள்‌ விட்டதாக வரும்போது 
தனுஸிலே , சரத்தைப்‌ பூட்டித்தான்‌ இந்த அஸ்த்ரங்களாக்தி 
விட்டதாகப்‌ போட்டிருக்கிறது. இப்போது “ஆட்டம்பாம்‌(ப்‌)' 


| போட்டவுடன்‌ எத்தனை உத்பாதம்‌ உண்டாயிற்றோ அதைவிட 


அதிகமாக இந்த அஸ்த்ரப்‌ பிரயோகங்களின்போது உண்டான 
தாகப்‌ புராணங்களிலிருந்து தெரிகிறது. ஓர்‌ ஆயுதத்தை SH 


-னானாம்‌; உடனே ஆகாசம்‌ வரை புகை எழும்பிற்றாம்‌! அக்னி 


ப்ரவாஹம்‌ வந்து ஜலாசயங்கள்‌ வற்றிற்றாம்‌! பட்சிகள்‌ 
முதற்கொண்டு செத்து விழுந்ததாம்‌! கர்ப்பத்திலிருந்த பிண்டம்‌ 
கூடச்‌ சேதமாயிற்றாம்‌! “இதெல்லாம்‌ வெறும்‌ புரளி' என்று 
புராண வர்ணனைகளை நம்பாமலிருந்தவர்களுக்கும்‌, 
'ஆட்டம்பாமி'ன்‌ பவரும்‌ ரேடியேஷனும்‌ புராணத்தில்‌ 
சொல்லியிருப்பது வாஸ்தவமாக இருந்திருக்கணும்‌ என்ற 
நம்பிக்கையை உண்டாக்கியிருக்கின்றன. ஒரு : சின்னஞ்சிறிய 
அணுவைப்‌ பிளப்பதால்‌ பிறக்கும்‌ சக்தியைவிட ஸகல 
ஸ்ருஷ்டிக்கும்‌ பீஜமான மந்த்ர சப்தங்களைப்‌ பிளப்பதில்‌ 
உண்டாகும்‌ சக்தி எவ்வளவோ அதிகமாகும்‌*. 

ஓர்‌ அஸ்த்ரத்துக்கு எதிராக இன்னொரு மந்திரத்தால்‌ எதிர்‌ 


அஸ்த்ரம்‌ விடுவதுண்டு. இப்படி நாகாஸ்த்ரம்‌ UU DIA 
காட்டாமல்‌ நியூட்ரலைஸ்‌ செய்வது கருடாஸ்த்ரம்‌; பாம்பை 


"ஜயிப்பது கருடனில்லையா? அதனால்‌. ஆக்நேயாஸ்த்ரத்துக்கு 


எதிர்‌ வாருணால்த்ரம்‌. 

மந்த்ரசக்தி ஆயுத சக்தியைவிட எவ்வளவோ பெரிது 
என்பதாகக்‌ காளிதாஸன்‌ 'ரகுவம்ச'த்தில்‌ திலீபன்‌ வாய்மொழி 
யாக அழகாகத்‌ தெரிவிக்கிறான்‌. குலகுருவான வஸிஷ்டரின்‌ 
ஆச்ரமத்துக்கு ஸுர்யகுல ராஜனான திலீபன்‌ போகிறான்‌. 
அவர்‌ அவனிடம்‌ ராஜ்யத்தின்‌ க்ஷேமத்தைப்‌ பற்றி விசாரிக்கி 
றார்‌.அதற்கு அவன்‌, “தாங்கள்‌ குலகுருவாக இருந்து 
ஆசீர்வாதம்‌ பண்ணிக்‌ கொண்டிருக்கும்போது ராஜ்யத்தின்‌ 
க்ஷேமம்‌ எப்படிக்‌ குறைவுபடும்‌? என்னுடைய அம்பு ஏதோ 
நேரே இருக்கிற சிலபேரை அடிக்கிறது என்றால்‌ தங்களுடைய 
மந்திரமோ எங்கெங்கேயோ இருக்கிற, கெட்ட சக்திகளையெல்‌ 


* சப்தம்‌ - ஸ்ருஷ்டி குறித்த விளக்கம்‌ அருள்‌ உரை 21, 22-வது புத்தகங்‌ 
களில்‌ இடம்பெற்றுள்ள வேதம்‌ என்ற உரையில்‌, ஒலியும்‌ படைப்பும்‌ என்ற 


* பிரிவில்‌ உள்ளது. 
உட்பி! து. 45 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


லாம்‌ அடித்து, என்‌ அம்பையே பிரயோஜனமில்லாமல்‌ 
பண்ணி விடுகிறது. ராஜ்யம்‌ நன்றாயிருக்கிறதென்றால்‌ 
அதற்குக்‌ காரணம்‌; என்‌ க்ஷத்ர பலமில்லை. அந்தப்‌ பலத்துக்‌ 
கும்‌ அதாரமாயிருக்கிற தங்களுடைய பிரம்ம தேஜஸ்தான்‌' 
என்கிறான்‌. 


அஸ்த்ரத்தில்‌ சஸ்த்ரம்‌, மந்த்ரம்‌ இரண்டும்‌ சேர்ந்திருக்கிறது. 
, க்ஷத்ரிய பலம்‌, பிரம்மரிஷிகள்‌ கண்டுபிடித்த மந்திரத்தின்‌ சக்தி 
இரண்டும்‌ சேர்ந்திருப்பதை நினைக்கும்பொழுது ஒன்று நினை 
வுக்கு வருகிறது. ஒரு ராஜாவும்‌, பிராமணோத்தமர்‌ ஒருவரும்‌ 
சேர்ந்தாற்போல்‌ ஒரே ஸிம்ஹாஸனத்தில்‌ உட்கார்ந்து கொண்டு 
ஆட்சி பண்ணினார்கள்‌. அந்த ராஜாவின்‌ பேர்‌ அச்யுதப்ப 
நாயக்‌. தஞ்சாவூரை ஆண்ட நாயக்‌ வம்ச ராஜாக்களில்‌ 
இரண்டாவதாக வந்தவன்‌ அவன்‌. அவனுடைய பிதா 
ஸேவப்ப நாயக்‌. ஸேவப்பன்‌ இந்த வம்சத்துக்கு முதல்‌ ராஜா 
வாகத்‌ தஞ்சாவூரில்‌ புது ராஜ்யம்‌ ஸ்தாபிப்பதற்குக்‌ காரணமா 
யிருந்தவர்‌ கோவிந்த தீக்ஷிதர்‌ என்ற மஹான்‌. அந்த 
பிராமணோத்தமர்‌ சொன்ன ப்ரகாரமே செய்துதான்‌ 
ஸாமான்ய தசையில்‌ இருந்த ஸேவப்பன்‌ தஞ்சாவூரில்‌ ராஜ்யம்‌ 
ஸ்தாபித்து ராஜாவானது. ஸேவப்பனின்‌ ஆயுள்‌ முடிந்த 
பிற்பாடும்‌ கோவிந்த தீக்ஷிதர்‌ ஜீவ்யவந்தராயிருந்தார்‌. 
ஸேவப்பனின்‌ புத்ரனான அச்யுதப்பன்‌ அவரைப்‌ பிரதம 
மந்திரியாக மட்டுமின்றி, ‘Gu கூடஸ்த புரோஹிதர்‌' என்று 
கெளரவம்‌ கொடுத்து, உயர்ந்த ஸ்தானத்தில்‌ வைத்திருந்தான்‌. 
எத்தனை உயர்ந்த ஸ்தானம்‌ என்றால்‌, 'அர்த்தாஸனர்‌' என்ப 
தாக அவரை ஸிம்ஹாஸனத்திலேயே தன்‌ பக்கத்தில்‌ 
உட்கார்த்தி வைத்துக்‌ கொண்டிருந்தான்‌. இந்தக்‌ காட்சியைப்‌ 
பார்த்துவிட்டு ஒரு கவி சொன்னார்‌: 
த்ரிநாமாத்யந்த நாமாநெள மஹீக்ஷித்‌ தீக்ஷிதாவுபெள 1 
சஸ்த்ரே சாஸ்த்ரே ச குசலெள ஆஹவேஷாு ஹவேஷு ௪ 11 
பகவானுக்கு த்ரிநாமா - நாம த்ரயம்‌ என்ற மூன்று 
பெயர்கள்‌ - முக்யம்‌. அவற்றைச்‌ சொல்லித்தான்‌ ஆசமனம்‌ 
பண்ணுவது. அச்யுத, அனந்த, கோவிந்த என்பதே அந்த 
நாமத்ரயம்‌. இதில்‌ ஆதி (முதல்‌) நாமா “அச்யுத'; முடிவு 
(அந்த) நாமா "கோவிந்த. ஒரே ஸிம்ஹாஸனத்தில்‌ உட்கார்ந்து 
CC-0. In Public Domain. Digitized by#luthulakshmi Research Academy 


கொண்டிருக்கிற இரண்டு பேரில்‌ “மஹீக்ஷித்‌” அதாவது பூபால 
னம்‌ பண்ணும்‌ ராஜாவுக்கு 'ஆதிநாமம்‌' - அச்யுதப்ப நாயக்‌; 
இன்னொருத்தரான தீக்ஷிதருக்கு 'அந்த' நாமம்‌ - கோவிந்த 
தீக்ஷிதர்‌. இதிலே முதலாமவன்‌ சஸ்த்ரத்தில்‌ கெட்டிக்காரன்‌; 
இரண்டாமவர்‌ சாஸ்த்ரத்தில்‌ கெட்டிக்காரர்‌. அவன்‌ 'ஆஹவம்‌” 
என்ற யுத்த தந்த்ரத்தில்‌ பெயர்‌ வாங்கினவன்‌: இவர்‌ 'ஹவம்‌” 
என்னும்‌ யஜ்ஞ அனுஷ்டானத்தில்‌ சிறந்தவர்‌. 


சஸ்த்ரே சாஸ்த்ரே ச குசலெள ஆஹவேஷா ஹவேஷஃ ௪ | 


_ சஸ்த்ரசக்தி வெறும்‌ முரட்டுத்‌ தேஹபலமாய்‌ மட்டுமில்லா 
மல்‌, த்வேஷ குணத்தையும்‌ கோபத்தையும்‌ மட்டும்‌ காட்டுவதா 
யில்லாமல்‌ சாஸ்த்ரத்தோடு, தர்ம நெறிகளோடு சேர்ந்திருக்க 
வேண்டும்‌. தெய்வ சக்தியும்‌, ஞான சக்தியும்‌ கூடிய பிரம்ம 
தேஜஸையே க்ஷத்ரிய பலம்‌ ஆதாரமாகக்‌ கொள்ள வேண்டும்‌. 
இதெல்லாம்‌ அர்த்த சாஸ்திரத்தில்‌ வரும்‌ விஷயங்கள்‌. ராஜா 
வின்‌ புரோஹிதரையும்‌ மந்திரிகளையும்‌ பற்றிச்‌ சொல்லும்‌ 
போது இந்த விஷயங்கள்‌ கூறப்பட்டிருக்கும்‌. 


சஸ்த்ரம்‌ என்பது தெய்வபலம்‌ பெற்ற அஸ்த்ரமாவது 
பெரும்பாலும்‌ தனுர்பாணங்களை வைத்துத்தான்‌ என்று 
சொன்னேன்‌. எத்தனையோ ஆயுதங்கள்‌ இருக்கிறபோது யுத்த 
அப்யாஸ வித்யைக்கு ஏன்‌ தனுர்வேதம்‌ என்று பேர்‌ இருக்‌ 
கிறது என்பதற்குக்‌ காரணம்‌ தனுஸுக்கு உள்ள இப்படிப்பட்ட 
சிறப்புகள்தான்‌! 


SSS SSS SSS SSS SSS SSS 


அடுத்த புத்தகத்தில்‌... 
வைதிக மத அம்சங்கள்‌ என்கிற தலைப்பின்கழ்க்‌ 
கட்டுரைகள்‌ தொடர்கின்றன. 


=== 


gaa 


COC R 


SSNS SSNS AAAA S S SNS 


s 47 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


A 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research.Academy 


